தமிழ் கார் , தலைவர்கள் 


-- 


கழக வெளியீடு : ககூடு 


தமிழ் காத்த தலைவர்கள் 


ஆசிரியர் : 
திருக்குறள் மணி , வித்துவான் , செஞ்சொற்புலவர் 

திரு அக நவநீதகிருட்டிணன் 
தமிழாசிரியர் , ம தி தா இந்துக் கலாசாலை , திருநெல்வேலி, 


[( Approved by the Madras Text - Book Committee, 

for class use , vide Page 23 of the 
Fort St. George Gazette dated 18-5-1966 ) 


* 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
திருநெல்வேலி -6 , 

சென்னை -1 . 
1967 


அங்கப்ப பிள்ளை நவநீதகிருட்டிணன் ( 1921 - 1967 ) 


1967 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBI.ISHING SOCIETY , TINNEVELLY , LIMITED . 


Ed 1 Oct 1961 
Reprints : May 1962 ; June 1962 ; June 1963 ; 

June 1964 ; June 1965 ; June 1966 ; 

June 1966. ( II ) June 1967 


031wM7 

K7 


THAMIZH KAATTHA THALAIVARKAL 


( Paper used : 51 x 76 cms . 10.9 Kg . White Printing ) 


Appar Achakam , Madras - 1 . 


அணிந்துரை 
ஒருவன் உயர்ந்த கலைஞனாபவும் அறிஞனாகவும் 
விளங்குவதற்கு அவனுடைய தாய்மொழியே அடிப் 
படையாக அமைகின்றது . அத்தகைய தாய்மொழி 
யிடத்தே தணியாத பற்று , எல்லோருக்கும் எழுதல் 
வேண்டும் . மாணவர்க்கு இளம் பருவத்திலேயே தாய் 
மொழிப் பற்றை உண்டு பண்ண வேண்டுவது இன்றி 
யமையாத 

செயலாகும் . அதற்குத் தாய்மொழிப் 
பற்றுக்கொண்டு தொண்டாற்றிய தலைவர்களின் 
வரலாற்றைப் படிப்பது பெரும்பயனை விளைக்கும் . 
இந்நோக்கத்துடன் ஆக்கப்பெற்றதே ‘ தமிழ் காத்த 
தலைவர்கள் என்னும் இச்சின்னூலாகும் . இஃது 
உயர்நிலைப்பள்ளியின் கீழ்வகுப்புக்களிற் பயிலும் இள 
மாணவர்க்கு ஏற்றவாறு எளிய நடையில் எழுதப் 
பெற்றுள்ளது . இச்சிறு பணியினை எளியேற்கு 
வழங்கி ஆதரித்த கழக ஆட்சியாளர்க்கு நன்றி . 

இதனைக் கண்ணுறும் கலாசாலைத் தலைவர்களும் 
தமிழ்ப்பணி யாற்றும் புலவர் பெருமக்களும் இச்சிறு 
நூலைத் தத்தம் பள்ளிகளில் பாட நூலாக்கி , எளியே 
னது தமிழ்ப்பணிக்கு ஊக்கம் ஊட்டுமாறு பணிவன் 
புடன் வேண்டுகிறேன் . 

தமிழ் வெல்க 


அ . க . நவநீதகிருட்டிணன் 


உள்ளுறை 


பக்கம் 


4 


5 


12 


20 


25 


1. தமிழும் தலைவரும் 
2. இலக்கணம் அருளிய இறையனார் 
3 . உரை கண்ட உத்தமன் 
4. தமிழ் வளர்த்த வழுதி 
5 . சங்கத் தலைவர் நக்கீரர் 
6. சங்கப் புலவர் சாத்தனார் 
7. திருமுறை கண்ட சோழன் 
8 . காவியம் பாடிய காவலன் 
9. தமிழ்ச் சங்கம் அமைத்த தலைவர் 
10 . 

வசனநடை கைவந்த வல்லார் 


36 


45 


51 


60 


72 


t 


தமிழ் காத்த தலைவர்கள் 


கள் 


1. தமிழும் தலைவரும் 
தமிழின் பழைமையும் தலைமையும் 

உலகில் பல மொழிகள் வழங்குகின் றன . 
இக்காலத்தில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட 
மொழிகள் பேசப்படுகின் றன என்று அறிஞர் 

கூறுகின்றனர் . அவற்றுள் மிகவும் 
பழைமையான மொழிகள் சிலவே ., தமிழ் , 
வடமொழி , இலத்தீன் , கிரேக்கம் போன்ற 
மொழிகளே மிகப் பழைமையானவை . அவற் 
றுள்ளும் ஒரு சில மொழிகள் மக்களுடைய 
பேச்சு வழக்கிலிருந்து மறைந்துவிட்டன . 
நூல் வழக்கிலும் பேச்சு வழக்கிலும் இன்று 
வரை மிகச் சிறந்து வழங்கும் பழைமையான 
மொழிகள் ஒன்றிரண்டே . (அத்தகைய மொழி 
களில் தலைமையான மொழி நம் தாய் மொழி 
யாகிய தமிழே . இதனை 

உலகில் 

உள்ள 
மொழி அறிஞர்கள் பலரும் ஒப்புக்கொள் 
வார்கள் . 


2 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தமிழ் முதல்மொழி 

பழைமையும் பெருமையும் வாய்ந்த நம் 
தமிழ்மொழி தோன்றிய காலத்தை எவரும் 
இதுவரை அளவிட்டு உரைக்க முடியவில்லை . 
அவ்வளவு பழைமையான 

காலத்திலேயே 
தமிழ் தோன்றியுள்ளது . உலகம் தோன்றி , 
மக்கள் தோன்றியகாலத்திலேயே முதன் முதல் 
தோன்றிய மொழி நம் தமிழாக இருக்கலாம் . 
இம்மொழியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு 
முன் தோன்றிய நூல்கள் சில இருக்கின்றன . 
அவைகளே தமிழின் பழைமைக்குத் தக்க 
சான்றுகள் ஆகும் . 
புலவர்களைப் போற்றிய அரசர்கள் 

இத்தகைய தமிழைத் தமிழ்நாட்டு அரசர் 
கள் பல்லாயிரம் ஆண்டுகளாகக் 

காத்து 
வளர்த்து வந்தனர் . தமிழ்நாட்டை ஆண்ட 
மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர்கள் 
தமிழ்ப் புலவர்களை நன்கு ஆதரித்தனர் . 
அவர்கள் , தம்மைப் புலவர்கள் காணவராத 
நாளை வீணாகக் கழிந்த நாள் என்று வெறுப் 
பர் . அவ்வாறு புலவர்களைப் போற்றி ஆதரித் 
தமையால் தமிழ் வளர்ந்தது . 
பாண்டியர் காத்த பழந்தமிழ் 

தமிழ்நாட்டு மூவேந்தர்களில் பாண்டியா 
தமிழை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் காட் 


+ 


தமிழும் தலைவரும் 


3 


டினர் . அவர்கள் தங்கள் தலைநகரங்களில் 
தமிழ்ச் சங்கங்களை அமைத்தனர் . அச்சங்கங் 
களில் நாட்டிலுள்ள தமிழ்ப் புலவர்களை 
யெல்லாம் ஒன்று கூட்டினர் . அவர்கள் வாழ்க் 
கைக்கு வேண்டுவனவற்றை யெல்லாம் 
கொடுத்துப் பேணினர் . அதனால் புலவர்கள் 
எந்தக் கவலையுமின்றி இன்பமாக வாழ்ந்தனர். 
தம்முடைய நேரத்தையெல்லாம் 

தமிழை 
ஆராய்வதிலேயே கழித்தனர் . புதிய தமிழ்ப் 
பாடல்களை இயற்றினர் . அரிய தமிழ் நூல் 
களை ஆக்கினர் . சிறந்த பாடல்களும் உயர்ந்த 
நூல்களும் தோன்றத் தோன்றத் தமிழ் வள 
முடன் வளர்ந்துகொண்டே வந்தது . 
புலவர்கள் வளர்த்த தமிழ் 

பாண்டியரைப் போன்ற பேரரசர்களும் ,, 
பாரி வள்ளலைப் போன்ற சிற்றரசர்களும் 
தமிழைக் காத்து வளர்த்து வந்தனர் . அவர் 
கள் ஆதரவைப் பெற்ற தமிழ்ப் புலவர்களும் 
தமிழை வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாய் 
இருந்தனர் . தமிழுக்கு உயர்வைத் தரும் 
நூல்களை இயற்றுவதிலேயே தம் கருத்தைச் 
செலுத்தினர் . தமிழர்க்கும் தமிழ்நாட்டிற் 
கும் பெருமையைத் தரும் நூல்களையே 
இயற்றினர் . இதனையே அவர்கள் தம் வாழ்க் 
கையின் நோக்கமாகக் கொண்டு உழைத்து 


தமிழ் காத்த தலைவர்கள் 


1 


வந்தனர் . அதனால் தமிழ் வளர்ந்தது ; தமிழர் 
உயர்ந்தனர் ; தமிழ்நாடு தலைசிறந்த நாடாகத் 
தழைத்து ஓங்கியது . 
தாய்மொழிப் பற்றும் தொண்டும் 

(தமிழையும் தமிழ்நாட்டையும் உயர்வு 
அடையுமாறு செய்தவர்கள் பலர் . அவர்களில் 
பேரரசர்களும் உண்டு ; சிற்றரசர்களும் 
உண்டு ; வள்ளல்களும் உண்டு ; செல்வர்களும் 
உண்டு ; செந்தமிழ்ப் புலவர்களும் உண்டு . 
தாய்நாடும் தாய்மொழியும் தழைத்து ஓங்கு 
மாறு செய்ய , ஒவ்வொருவரும் தம்மால் 
இயன்ற தொண்டைச் செய்ய வேண்டும் . 
நாட்டுப் பற்றும் மொழிப் பற்றும் இல்லாத 
மக்கள் நன் மக்கள் ஆகார் . தமிழ் நாட்டில் 
தோன்றிய ஒவ்வோர் ஆண்மகனும் நாட்டின் 
நன் மகனாக விளங்க முயல வேண்டும் ; ஒவ் 
வொரு பெண்மகளும் நாட்டின் நன்மகளாக 
விளங்க 

முயல வேண்டும் . தாய்மொழிப் 
பற்றையும் தாய்நாட்டுப் பற்றையும் நம் 
இளைஞர்கள் உள்ளத்தில் ஊட்டும் தலைவர்கள் 
சிலருடைய வரலாறுகளை இச்சிறு நூலில் 
காணலாம் . அவற்றைக் கற்று , அவர்களைப் 
போல் நாமும் உயிரினும் சிறந்த நம் தாய் 
மொழியைக் காத்தல் வேண்டும் . 


2. இலக்கணம் அருளிய இறையனர் 


1 


! 


பாண்டிய காட்டில் பஞ்சம் 

இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் 
பாணடிய 

நாட்டை உக்கிரப் பெருவழுதி 
என்னும் மன்னன் ஆண்டுவந்தான் . அவன் 
காலத்தில் பாண்டிய நாட்டில் பெரிய பஞ்சம் 
ஒன்று ஏற்பட்டது . பருவ மழை சிறிதும் 
பெய்யாத காரணத்தால் பன்னிரண்டு 
ஆண்டுகள் அப்பஞ்சம் நீடித்தது . 

நீடித்தது . மக்கள் 
நீரும் உணவும் கிடையாமல் மிக்க துன்பம் 
* அடைந்தனர் . அதனால் அவர்கள் வளமுள்ள 
நாட்டைத் தேடிச் சென்றனர் . 


. 


பாண்டியன் வேண்டுகோள் 


களஞ்சியத்தில் பொருள் இல்லாமையால் 
பாண்டியன் மிகவும் வருந்தினான் . அவன் 
தமிழ்ப் புலவர்களை ஆதரிக்க முடியாமல் 
அல்லற்பட்டான் . ஒருநாள் அவன் புலவர் 
களைத் தன் அரசவைக்கு வருமாறு அழைத் 
தான் . அவர்களிடம் நாட்டின் பஞ்ச நிலை 
யைப் பற்றிச் சொன்னான் . அதனால் தான் 
படுந் துன்பத்தையும் எடுத்துக் கூறினான் . 

. 
* நீங்கள் வளமுடைய வேறொரு நாட்டிற்குக் 
செல்லுங்கள் ! என்று வேண்டினான் . மழை 


- 


த.கா. த . -2 


க 


தமிழ் காத்த தலைவர்கள் 


பொழிந்து நாடு வளம்பெற்றதும் மீண்டும் 
இங்கு வந்து சேருங்கள் என்றும் கூறினான் . 
புலவர்கள் பிறநாடு புகுதல் 

பாண்டியன் கருத்தைப் புலவர்கள் 
அறிந்து வருந்தினர் . வேற்று நாடு செல்வ 
தற்கு எல்லாரும் விரைந்து புறப்பட்டனர் . 
அவர்கள் , தம்மை ஆதரிக்கும் அரசர்கள் 
உள்ள நாட்டைத் தேடிச் சென்றனர் . அவர் 
கள் தமிழ் நாட்டின் பல இடங்களில் சென்று 
தங்கினர் . தாம் 

தங்கிய இடத்திலேயே 
தமிழையும் வளர்த்துக்கொண்டு இருந்தனர் . 
அரசன் சங்கத்தை அமைத்தல் 

இவ்வாறு பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந் 
தன . நாடு செழிக்குமாறு நல்ல மழை பெய் 
தது . பாண்டிய நாட்டில் உள்ள ஆறுகளில் 
வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது . ஏரி குளங் 
கள் எல்லாம் நீரால் நிரம்பின . நிலம் எங்கும் 
பயிர்கள் செழித்து ஓங்கின . பாண்டிய நாட் 
டில் பஞ்சம் அடியோடு அகன்றது . மக்கள் 
வறுமை 

நீங்கிப் பெருமையுடன் வாழத் 
தொடங்கினர் . அரசன் களஞ்சியத்தில் பொன் 
னும் மணியும் பொங்கிக் குவிந்தன . உடனே 
அவன் தமிழ்ச் சங்கத்தைத் திரும்பவும் 
கூட்ட விரும்பினான் . 

விரும்பினான் . தமிழ்ப் புலவர்களை 


இலக்கணம் அருளிய இறையனார் 


7 


அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்பினான் . 
தமிழ்நாட்டின் எல்லாப் பகுதிகளுக்கும் 
ஏவலாட்கள் சென்று தேடினர் . அவர்கள் 
புலவர்கள் பலரை அழைத்து வந்தனர் . 
பாண்டியன் அவர்களைச் சங்கத்தில் அமரு 
மாறு செய்தான் . 


மன்னன் வருத்தம் 
சங்கத்தைக் கூட்டிய பாண்டியன் தமிழ் 

ணத்தைப் புதிய முறையில் அமைக்க 
எண்ணினான் . காலத்திற்கு ஏற்றவாறு 
இலக்கணத்தை மாற்றி அமைக்கக் கட்டளை 
யிட்டான் . தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப் 
படும் . அவை எழுத்து , சொல் , பொருள் , 
யாப்பு , அணி என்று கூறப்படும் . எழுத்து ,. 
சொல் , யாப்பு , அணி இவற்றில் வல்லமை 
வாய்ந்த புலவர்கள் சங்கத்தில் இருந்தனர் .. 
பொருள் இலக்கணத்தில் புலமை உடையவர் 
ஒருவரேனும் அங்கு இல்லை . அதனை அறிந்த 
பாண்டியன் மிகவும் வருந்தினான் . எழுத்தும் 
சொல்லும் கற்பது பொருளை அறிவதற்கு 
அல்லவா ? பொருள் இலக்கணத்தைப் பெற 
வழி இல்லையே ? அப்படியானால் மற்ற இலக் 
கணங்களைப் பெற்றும் பயன் இல்லை என்று 
சொல்லி வருந்தினான் . 


8 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தகடுகளை 


இறையனார் அகப்பொருள் எழுதுதல் 

மதுரைத் திருக்கோவிலில் எழுந்தருளிய 
றைவர் , அரசன் 

அரசன் கவலையை அறிந்தார் . 
அவனது 

கவலை கல்வியைப் பற்றியதாக 
இருக்கிறது ; ஆதலின் நாம் அதனைத் தீர்க்க 
வேண்டும் என்று திருவுளம் கொண்டார் . 
மூன்று செப்புத் 

எடுத்தார் . 
அவற்றில் அறுபது சிறு செய்யுட்களை எழுதி 
னார் . அதற்கு இறையனார் அகப்பொருள் ” 
என்று பெயரிட்டார் . அத் தகடுகளைத் தம் 
பீடத்தின் அடியில் வைத்தார் . 
அந்தணன் கையில் அகப்பொருள் 
மறுநாள் காலையில் 

வழக்கம் போல் 
திருக்கோவில் 

திறக்கப்பட்டது .. அங்கு 
வழிபாடு செய்யும் - அந்தணன் வந்தான் . 
அவன் இறைவர் இருக்கும் 

இருக்கும் இடத்தைத் 
துப்புரவு செய்தான் . அப்பொழுது அவன் 
கையில் செப்புத் தகடுகள் மூன்றும் கிடைத் 
தன . அந்தணன் அவற்றை எடுத்து வாசித் 

பார்த்தான் . தலைப்பில் இறையனார் 
அகப்பொருள் என்று எழுதியிருப்பதைக் 
கண்டான் . “ பாண்டியன் பொருள் இலக் 
கணம் பெற முடியாமல் பெரிதும் வருந்து 
கிறான் ; , அவன் கவலையைப் போக்க 
இறைவரே திருவருள் செய்திருக்கிறார் . 


துப் 


1 


இலக்கணம் அருளிய இறையனார் 


9 


அவரே இறையனார் அகப்பொருள் என்னும் 
இவ் விலக்கண நூலை இயற்றிக் கொடுத் 
துள்ளார் ; இதனைப் பாண்டியனிடம் கொண்டு 
போய்க் கொடுப்பேன் என்று தன்னுள் - 
சொல்லிக் கொண்டான் . 


அரசனிடம் தகடுகளை அளித்தல் 

அவன் வழக்கமாகச் செய்யும் வழி 
பாட்டை விரைவில் செய்து முடித்தான் . 
செப்புத் தகடுகளைப் பட்டாடையில் சுற்றி 
னான் . அதனை எடுத்துக்கொண்டு பாண்டியன் 
அரண்மனையை அடைந்தான் . 

அரசனைக் 
கண்டு வணங்கி , அவன் கையில் செப்புத் 
தகடுகளைக் கொடுத்தான் . அவை கிடைத்த 
விதத்தையும் அரசனுக்குத் தெரிவித்தான் . 
அரசன் அகமகிழ்ச்சி 

உக்கிரப் பெருவழுதியாகிய பாண்டியன் 
அத் தகடுகளைக் கூர்ந்து நோக்கினான் ; தலைப் 
பில் இறையனார் அகப்பொருள் என்று 
எழுதியிருப்பதைக் கண்டான் . அவற்றில் 
எழுதியுள்ள செய்யுட்களை வாசித்தான் . 
அவை பொருள் இலக்கணமாக இருப்பதை 
அறிந்தான் . அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு 
ஓர் அளவே இல்லை . நம் கவலையைப் 
போக்க , இறைவரே இலக்கணம் இயற்றினார் ; 


10 


தமிழ் காத்த தலைவர்கள் 


அப் பெருமானுடைய திருவருளை எவ்வாறு 
போற்றுவேன் ! அவர் தமிழைக் 

காத்த 
கருணையை எங்ஙனம் துதிப்பேன் ! 

என்று 
ஆடிப் பாடினான் . மதுரைத் திருக்கோவிலுக் 
குச் சென்றான் . அங்கு எழுந்தருளிய சொக்க 
நாதராகிய இறைவரைத் தரையில் விழுந்து 
வணங்கினான் . அகப்பொருள் இலக்கணத்தை 
அருளிய இறைவரே ! நீர் என்றும் எங்கள் 
தமிழ்மொழியைக் காத்தருள வேண்டும் 
என்று பணிந்து வேண்டினான் . 
பாண்டியன் உரை எழுதுமாறு வேண்டுதல் 

பின்பு பாண்டியன் அத் தகடுகளை எடுத் 
துக்கொண்டு தமிழ்ச் சங்கத்தை அடைந் 
தான் . அங்கு இருந்த தமிழ்ப் புலவர்களிடம் 
அவற்றைக் கொடுத்தான் . இஃது இறை 
யனார் அருளிய அகப்பொருள் இலக்கண 
நூல் ; நீங்கள் இந்நூலுக்கு நல்ல உரையினை 
ஆராய்ந்து வரையுங்கள் என்று வேண்டி 
னான் . இறையனார் அகப்பொருளைக் கண்ட 
புலவர்கள் அளவற்ற இன்பம் அடைந்தார் 
கள் . அதற்கு ஒவ்வொருவரும் உரை எழுதத் 
தொடங்கினார்கள் . 
பொதுநலப் பணியின் பெருமை 

இவ் வரலாற்றால் நாம் அறிவது என்ன ? 
பாண்டிய மன்னன் பைந்தமிழைக் காக்க 


இலக்கணம் அருளிய இறையனார் 


11 


விரும்பினான் . அதற்குப் புதிய முறையில் 
இலக்கணம் அமைக்க எண்ணினான் . அச் 
செயலைச் செய்யத்தக்க 

புலவர் இல்லை . 
இறைவரே அரசன் விரும்பிய இலக்கணத்தை 
அமைத்துக் கொடுத்தார் . பொதுநலம் 
விரும்பிய மன்னன் கவலையைக் கடவுளே 
போக்கி யருளினார் அல்லவா ! அதுபோலப் 
பொது நலம் காப்பவர்க்குக் கடவுள் எப் 
பொழுதும் துணையாக இருப்பார் என்ற 
உண்மை விளங்குகிறது அல்லவா ? 


3. உரைகண்ட உத்தமன் 
மதுரையில் உப்பூரிகுடி 

முற்காலத்தில் பாண்டிய நாட்டின் தலை 
நகரமாக மதுரைமா நகரம் 

விளங்கியது . 
மதுரம் என்ற சொல்லுக்கு இனிமை என்பது 
பொருள் . அந்நகரம் மக்கள் வாழ்வதற்கு 
மிக்க இனிமையானது . ஆதலின் அது மதுரை 
என்று பெயர் பெற்றது . இம் மதுரைமா 
நகரின் ஒரு பகுதியில் வணிகர் பலர் சேர்ந்து 
வாழ்ந்தனர் . அப்பகுதிக்கு உப்பூரிகுடி என்று 
பெயர் . 


வணிகர் தலைவரின் வருத்தம் 

உப்பூரிகுடியில் வாழ்ந்த வணிகர்களுக்குத் 
தலைவர் ஒருவர் இருந்தார் . அவர் பெரிய 
செல்வர் ; ஒழுக்கத்திலும் அறிவிலும் உயர்ந் 
தவர் . அவரை எல்லாரும் உப்பூரிகுடி கிழார் 
என்றே சொல்லுவர் . அவர் வாணிகத்தால் 
மிகுந்த செல்வத்தைத் தேடினார் . ஆனால் 
அவருக்கு 

நீண்ட 

நாட்களாகப் பிள்ளைச் 
செல்வம் இல்லை . அறிவுடையோர் மக்கட் 
செல்வத்தையே சிறந்த செல்வமாக மதிப்பர் . 
அச் செல்வம் இல்லாதவன் மற்றச் செல்வங் 
களை யெல்லாம் பெற்றிருந்தாலும் பயன் 


உரைகண்ட உத்தமன் 


13 


நன் மகவு 


இல்லை . ஆதலின் உப்பூரிகுடி கிழார் தமக்கு 
மக்கட் செல்வம் இல்லையே என் 

மிக்க 
வருத்தம் கொண்டார் . 
பிள்ளைச் செல்வம் பெறுதல் 

அவர் நாள்தோறும் மதுரைத் திருக் 
கோவிலுக்குச் செல்லுவார் . அங்கே எழுந் 
தருளும் சொக்கலிங்கப் பெருமானை மிக்க 
பத்தியுடன் வழிபடுவார் . அப்பெருமா 

அப்பெருமானிடம் 
தமக்குப் பிள்ளையில்லாக் குறையினை முறை 
யிடுவார் . 

ஒன்றைத் தந்தருள 
வேண்டும் 

என்றும் நாள்தோறும் வரம் 
கேட்பார் . அவ்வாறு வழிபட்டதன் பயனாக 
அவருக்கு ஆண்குழந்தை ஒன்று பிறந்தது . 
அது முருகனைப் போல் மிகவும் அழகாக 
இருந்தது . அதன் முகத்தில் 

அறிவொளி 
நன்றாக வீசியது . அது தெய்வத்தன்மை 
வாய்ந்த ஒரு குழந்தையாகத் தென்பட்டது . 
உருத்திரசன்மன் 

அக்குழந்தையின் சிறப்பைக் கண்ட 
உப்பூரிகுடி கிழார் ஒப்பில்லாத 
அடைந்தார் . அக் குழந்தைக்கு உருத்திர 
சன்மன் என்று 

பெயர் சூட்டினார் . சிவபெரு 
மானுக்கு உருத்திரன் என்பது ஒரு பெயர் . 
சிறந்த அறிவுடைய ஒருவனைச் சன்மன் 


உவகை 


14 


தமிழ் காத்த தலைவர்கள் 


என்பார்கள் . சிவனது அருளால் பிறந்த 
மகன் சிறந்த அறிஞனைப்போல் விளங்கினான் . 
அக் காரணத்தால் அக் குழந்தைக்குத் தந்தை 
யார் உருத்திரசன்மன் என்ற பெயரைச் 
சூட்டினார் . 
பிள்ளையின் இயல்பும் பெருமையும் 

உருத்திரசன்மன் நாளொரு மேனியும் 
பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந் 
தான் . அவனுடைய கண்கள் பசுமை நிறமாக 
இருந்தன . அவன் தலையில் உரோமங்கள் 
குறைவாகவே இருந்தன . அவனுக்கு ஐந்து 
ஆண்டுகள் நிரம்பிவிட்டன . ஆயினும் அவன் 
ஊமைப் பிள்ளையாகவே இருந்தான் . ஆனால் 
கூர்மையான அறிவுள்ளவனாகத் தோன்றி 
னான் . ஆதலின் தந்தையார் அவனைப் பற்றிக் 
கவலைப்படவில்லை . அவன் பிறந்த நாள் முதல் 
உப்பூரிகுடி கிழாரின் வாணிகமும் செல்வமும் 
வளர்ந்து ஓங்கின . வணிகர் வாழும் உப் 
பூரிகுடி ஊரே வளம் பெற்று விளங்கியது . 
அதனால் உருத்திரசன்மனை எல்லாரும் முரு 
கன் அவதாரம் என்றே போற்றினர் . 
இலக்கண நூலுக்கு உரை காணல் 

அந்நாளில் பாண்டிய நாட்டை ஆண்ட 
அரசன் உக்கிரப் பெருவழுதி என்பவன் . 


உரைகண்ட உத்தமன் 


15 


ெ 


( 


அவன் தமிழ்மொழிக்குப் பொருள் இலக் 
கணம் கிடைக்கவில்லையே என்று கவலைப் 
பட்டான் . அவன் கவலையைப் 

போக்க , 
இறைவரே ஓர் அகப்பொருள் இலக்கண 
நூலை இயற்றிக் கொடுத்தார் . அவன் அந் 
நூலைச் சங்கப் புலவர்களிடம் கொடுத்தான் . 
அதற்குச் சிறந்ததோர் உரை வரையுமாறு 
வேண்டினான் . சங்கத்தில் இருந்த நாற்பத் 
தான்பது புலவர்களும் நாற்பத்தொன்பது 
உரைகளை எழுதிவிட்டனர் . 
அரசனிடம் முறையிடுதல் 

அப்புலவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் 
உரையே உயர்ந்தது என்று பேசித் திரிந்தனர் . 
வற்றில் சிறந்த உரை எது என்பதை அறிய 
விரும்பினர் . அவர்கள் எல்லாரும் ஒன்று 
சேர்ந்து பாண்டியன் அரண்மனையை அடைந் 
தனர் . அவனை நேரில் கண்டு , தங்கள் கருத் 
தைக் கூறினர் . " அரசே ! நாங்கள் ஒவ்வொரு 
வரும் தனித்தனியே உரை கண்டு வரைந்துள் 
ளோம் ; எங்கள் உரைகளில் எவரது உரை 
உயர்ந்தது என்பதை அறிய வேண்டும் ; 
அதனைத் தேர்ந்து சொல்லுவதற்கு வல்லமை 
வாய்ந்த ஒருவனை நீ வழங்கியருள வேண்டும் ; 
அவன் நடுநிலையாளனாக இருக்க வேண்டும் 
என்று முறையிட்டனர் . 


16 


தமிழ காத்த தலைவர்கள் 


பாண்டியன் வியப்பும் வினாவும் 

சங்கப் புலவர்கள் கூறிய செய்தியைப் 
பாண்டியன் கேட்டான் . அவர்களை நோக்கி , 
“ நீங்கள் 

நாறபத்தொன்பது பேர்களும் 
நாட்டிலேயே 

புகழை 

நாட்டிய பெரும் 
புலவர்கள் அல்லவா ? உங்களுக்கு மேலான 
ஒருவன் எங்கே உள்ளான் ? அவனைத் தேடி , 
அடைவது எப்படி ? " என்று வினவினான் . 
இறைவனிடம் முறையிடுதல் 

பின்பு அவன் மதுரைத் திருக்கோவிலை 
நோக்கி நடந்தான் . சங்கப் 

புலவர்களும் 
அவனைப் பின் தொடர்ந்து சென்றனர் . 
எல்லாரும் சொக்கநாதக் கடவுளின் திருமுன் 
போய் நின்றனர் . பாண்டியன் அக்கடவு 
ளிடம் முறையிட்டு வேண்டினான் . இறை 
வரே ! இப்புலவர்கள் விரும்பியவாறே ஒரு 
நடுநிலையாளனைத் தந்தருள வேண்டும் " என்று 
வணங்கி நின்று வேண்டினான் . 
வானில் எழுந்த ஒலி 

அப்போது எல்லாரும் கேட்குமாறு 
வானில் ஓர் ஒலி எழுந்தது , இந்நகரைச் 
சேர்ந்த உப்பூரிகுடியின் தலைவர் 

ஒருவர் உள் 
ளார் ; அவர் உப்பூரிகுடி கிழார் என்னும் 
பெயரை உடையார் ; அவருக்கு ஒரு மகன் 


- 


- 


உரைகண்ட உத்தமன் 


17 


உள்ளான் ; அவன் உருத்திரசன்மன் என்னும் 
பெயரை உடையவன் ; அவன் ஐந்து வயதுச் 
சிறுவன ; ஊமைப் பிள்ளை ; அவன் முருகன் 
அவதாரம் ; அவனை அழைத்து வந்து சங்கப் 
பலகையில் இருத்துங்கள் ; புலவர்கள் எல் 
லாரும் தத்தம் உரையை அவன் முன்னால் 
அமர்ந்து 

சொல்லுங்கள் ; உண்மையான 
உரை கேட்டபொழுது உள்ளம் மகிழ்வான் ; 
ஆனந்தக் கண்ணீரைச் சொரிவான் ; அவன் 
உடம்பில் உள்ள உரோமங்கள் சிலிர்க்கும் 
பொய்யான உரை கேட்டபொழுது சும்மா 
இருப்பான் . இவ்வாறு அந்த ஒலி மூன்று 
முறை கேட்டது . அதனை அரசனும் புலவர் 
களும் நன்றாகக் கேட்டனர் . உடனே அவர் 
கள் எல்லாரும் அவ்வாறே செய்வோம் 
என்று இசைந்தனர் . 
சங்கப்பலகையில் உருத்திரசன்மன் 

சங்கப் புலவர்கள் அனைவரும் புறப்பட்டு 
உப்பூரிகுடியை அடைந்தனர் . அங்கு வாழ்ந்த 
வணிகர் தலைவராகிய உப்பூரிகுடி கிழாரைக் 
கண்டனர் அவர்கள் தாம் வந்த செய்தியை 
அவருக்கு அறிவித்தனர் . தெய்வக் குழந்தை 
யாகிய உருத்திரசன்மனைத் தந்து உதவ 
வேண்டும் என்று அன்புடன் வேண்டினர் . 
அவரது இசைவைப் பெற்று உருத்திரசன் 


7 


18 


தமிழ் காத்த தலைவர்கள் 


. 


மனை அழைத்து வந்தனர் . அவனுக்கு வெண் 
ணிறமான் பட்டாடையை உடுத்தினர் . 
அவன் தலையில் வெண்ணிறமான பூமாலையைச் 
சூட்டினர் . அவன் உடம்பில் மணமுடைய 
சந்தனத்தை அணிந்தனர் . அவனைச் சங்கப் 
பலகையில் ஏற்றி அமரச் செய்தனர் . சங்கப் 
புலவர்கள் ஒவ்வொருவராகத் தத்தம் 
உரையை அவன் முன்பு எடுத்துக் கூறினர் . 
மருதன் இளநாகனார் உரை 

நாற்பத்தேழு புலவர்கள் , வரிசையாகத் 
தத்தம் உரையை வாசித்துக் காட்டினர் .. 
அவற்றை யெல்லாம் 

உருத்திரசன்மன் 
அமைதியுடன் கேட்டான் , அதுவரை அவன் 
முகம் மலரவே இல்லை ; சும்மா இருந்தான் .. 
மருதன் இளநாகனார் என்னும் புலவர் தமது 
உரையைச் சொல்லத் தொடங்கினார் . அவர் 
உரை சொல்லும்போது சில இடங்களில் 
மட்டும் உருத்திரசன்மனது முகம் மலர்ந்தது ; 
அவன் கண்களில் ஆனந்தக்கண்ணீர் சிந்தியது ; 
உடம்பில் உள்ள உரோமங்கள் சிலிர்த்தன . 
கக்கீரர் வரைந்த நல்லுரை 

இறுதியில் சங்கத் தலைவராகிய நக்கீரர் 
எழுந்தார் . உருத்திரசன்மன் முன்னர்ப்போய் 
அமர்ந்தார் . தாம் எழுதிய உரையினை முறை 


உரைகண்ட உத்தமன் 


19 


உரை 


யாக எடுத்து உரைத்தார் . இறையனார் அகப் 
பொருளில் 

உள்ள ஒவ்வொரு சூத்திரத் 
திற்கும் பதம் பதமாக உரை கூறினார் . ஒவ் 
வொரு சொல்லுக்கும் நுட்பமான 
சொன்னார் . அவர் உரை சொல்லத் தொடங் 
கியது முதல் அதனை முடிக்கும் வரை உருத் 
திரசன்மனது முகம் நன்றாக மலர்ந்து இருந் 
தது . அவன் ஆனந்தக் கண்ணீரைச் சொரிந்த 
வண்ணமாகவே இருந்தான் . உடம்பில் உள்ள 
உரோமங்கள் சிலிர்க்க உவகையுடன் அந்த 
உரையைக் கேட்டான் . 


கடவுள் நம்பிக்கை 

இந்த இனிய காட்சியைச் சங்கப் புல 
வர்கள் அனைவரும் பார்த்தனர் . 

பார்த்தனர் . எல்லோ 
ரும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தனர் . 
இறையனார் அகப்பொருளுக்கு இன்றே 
ண்மையான உரையைக் கண்டோம் என்று 

செய்தனர் . நடுநிலையாளனாகச் 
சங்கப் பலகையில் அமர்ந்து உரை கண்ட 
உத்தமனை வாயார வாழ்த்தினர் . இவ் 
வரலாற்றால் கடவுளை நம்பினோர் கைவிடப் 
படார் என்ற உண்மை நன்றாக விளங்கு 
கிறது அன்றோ ? 


ஆரவாரம் 


- 


அவன் 


தன் 


4. தமிழ் வளர்த்த வழுதி 
வழுதியின் வல்லமை 

கடைச் சங்க காலத்தில் உக்கிரப் பெரு . 
வழுதி என்னும் மன்னன் , பாண்டிய நாட்டை 
ஆண்டு வந்தான் . வழுதி என்பது பாண்டி 
யரைக் குறிக்கும் பெயர்களுள் ஒன்றாகும் . 

மதுரைமா நகரைத் தலைநகராகக் 
கொண்டு , 

நாட்டை நன்முறையில் 
ஆண்டான் . அவன் பகைவருக்கு அஞ்சாத 
நெஞ்சுத் துணிவு உடையவன் . போர் புரிவ 
தில் தேர்ச்சி பெற்ற திறல் வீரன் . அதனால் 
பாண்டிய நாட்டில் இருந்த சிற்றரசர்கள் 
எல்லாரும் அவனுக்கு அடங்கி நடந்தனர் . 
உரிய காலத்தில் கப்பப் பொருளைத் தப்பாது 
செலுத்தி வந்தனர் . 
கானப்பேர்க் கோட்டை 

பாண்டிய நாட்டில் கானப்பேர் என்பது 
ஓர் ஊர் . இக்காலத்தில் அது காளையார் 
கோயில் என்று வழங்கப்படுகிறது . அவ் 
வூரை வேங்கை மார்பன் என்னும் சிற்றரசன் 
ஆண்டு வந்தான் . அவன் மிக்க வீரம் உடை 
யவன் . அவன் தன் ஊரைச் சுற்றி மிகவும் 
ஆழமான அகழியைத் தோண்டி இருந்தான் , 
வானத்தை முட்டும் உயரமான மதிலைக் 
கட்டி இருந்தான் . அவற்றைச் சுற்றி மரங்கள் 


தமிழ் வளர்த்த வழுதி 


அடர்ந்த காவல்காட்டை அமைத்து இருந் 
தான் . இவ்வாறு அமைத்த பெரிய அரணைச் 
சுற்றிச் சிற்றரண்கள் பலவற்றைக் கட்டியு 
மிருந்தான் . 
வேங்கை மார்பன் வீரம் 

இத்தகைய வலிமை வாய்ந்த கோட்டை 
யுள்ளே வீரனாகிய வேங்கைமார்பன் வீறுடன் 
வாழ்ந்து வந்தான் . அவன் தனது உள்ளத் 
துணிவா லும் உறுதியான கோட்டையாலும் 
மிகுந்த செருக்குடன் இருந்தான் . ஆதலால் 
அவன் பேரரசனாகிய பாண்டியனுக்கு அடங் 
கித் திறை செலுத்தவில்லை. 
முற்றுகையும் வெற்றியும் 

இச்செயலை அறிந்த உக்கிரப்பெருவழுதி 
அவன் மீது அடங்காச் சினம் கொண்டான் . 
அவன் பெரிய படை யொன்றைத் திரட்டி 
னான் . கானப்போர் ஊரை முற்றுகையிட் 

கோட்டையுள் இருந்த வேங்கை 
மார்பன் மனம் கொதித்துப் போருக்கு எழுந் 
தான் . 

பாண்டியன் அவனைப் போரில் 
வென்று அவனது பெரிய கோட்டையைக் 
கைப்பற்றிக் கொண்டான் . 
கானப்பேர் எயில் கடந்தான் 

கோட்டையை இழந்த வேங்கைமார்பன் 
திரும்பவும் பெரும் படையுடன் பாண்டியனை 
த.கா.த. - 3 


டான் . 


22 


தமிழ் காத்த தலைவர்கள் 


அவனை 


. 


எதிர்த்து 

வெல்ல . 

முடியாது 
தோற்று ஓடினான் . பழுக்கக் காய்ச்சிய 
இரும்பில் ஊற்றிய நீரையும் மீட்கலாம் ; 
உக்கிரப் பெருவழுதி கைப்பற்றிய கோட் 
டையை மீட்பது முடியாது என்று வேங்கை 
மார்பனே வியந்து வருந்திக் கூறினான் . 
இவ்வாறு பாண்டியன் கானப்பேர்க் கோட் 

கைப்பற்றினான் . இக் காரணத் 
தால் அவனைக் கானப்பேர் எயில் 

எயில் கடந்த 
உக்கிரப் பெருவழுதி என்று புலவர்கள் 
போற்றினர் . 


டையைக் 


றையனார் அகப்பொருள் 


வழுதி 


மூன்றாம் தமிழ்ச் சங்கமாகிய கடைச் 
சங்கத்தில் இருந்த புலவர்களை உக்கிரப் பெரு 

தக்கவாறு ஆதரித்தான் . தமிழ் 
மொழிக்குப் புதிய முறையில் இலக்கணம் 
அமைக்குமாறு புலவர்களைத் தூண்டினான் .. 
அவன் 

பொருள் இலக்கணம் இயற்றப் 
புலவர்கள் இல்லாமையால் உள்ளம் வருந் 
தினான் . அவனது வருத்தத்தைப் போக்க 
இறைவரே அகப்பொருள் இலக்கணத்தை 
ஆக்கிக்கொடுத்தார் . அதைப் பெற்று மகிழ்ந்த 
வழுதி அதற்குச் சிறந்த உரை எழுதுமாறு 
செய்தான் . 


தமிழ் வளர்த்த வழுதி 


23 


நூல்களில் 


பாண்டியன் புலமையும் பண்பும் 

அவன் உயர்ந்த தமிழ்ப் புலமை உடை 
யவன் . செய்யுட்கள் இயற்றும் திறமை 
பெற்றவன் . அவன் 

பாடிய பாடல்கள் 
அகநானூறு , நற்றிணை ஆகிய 
உள்ளன . அவன் , சங்கப் புலவர்கள் அகப் 
பொருளைத் தழுவிப் பாடிய செய்யுட்களை 
ஆராய்ந்தான் . அவற்றுள் நானூறு பாடல் 
களைத் தேர்ந்து எடுத்தான் . அவற்றை 
ஊமைப் - புலவராகிய உருத்திரசன்மரின் 
துணைகொண்டு ஒன்று சேர்த்தான் . அவ்வாறு 
அவன் தொகுத்த நூலுக்கு 

நூலுக்கு அகநானூறு 
என்று பெயர் . 


திருக்குறள் அரங்கேற்றம் 

தமிழ் மொழியில் உள்ள தலைசிறந்த நீதி 
நூல் திருக்குறள் . அதனை இயற்றியவர் திரு 
வள்ளுவர் . அவர் தெய்வப் புலவர் என்று 
புலவர்களால் போற்றப்படுவார் . திருவள்ளு 
வர் தாம் இயற்றிய திருக்குறள் நூலை உக்கிரப் 
பெருவழுதியின் அரசவைக்குக் கொண்டு 
வந்தார் . அவன் அந் நூலை வாங்கிப் படித்துப் 
பார்த்தான் . அதனுடைய சிறப்பை நன்றாக 
அறிந்தான் . உடனே அவன் அந்நூலைத் 
தனது அரசவையில் அரங்கேற்றினான் . 


24 


தமிழ் காத்த தலைவர்கள் 


மையை 


னான் , 


பாண்டியன் பாராட்டு 
அவன் திருவள்ளுவரின் தெய்வப் புல 

வியந்து பாராட்டினான் . வேதம் 
ஓதிய நான் முகனே வள்ளுவராய்த் தோன்றி 

நான்கு வேதங்களின் உண்மைப் 
பொருளைத் திருக்குறளாகப் பாடிக்கொடுத் 
தான் ; இந்த நூலைத் தமிழ்நாட்டில் உள்ள 
மக்கள் தலையால் வணங்கவேண்டும் ; வாயார 
வாழ்த்த வேண்டும் ; நெஞ்சாரக் கற்க வேண் 
டும் ; செவியாரக் கேட்க வேண்டும் என்று 
நாடு முழுதும் பறையறைந்து அறிவித்தான் . 
உணர்த்தும் உண்மைகள் 
இங்ஙனம் 

உக்கிரப்பெருவழுதி 
தமிழ்த் தொண்டுகளைச் செய்தான் , சங்கப் 
புலவர்களை ஆதரித்துத் துங்கத் தமிழை 
வளர்த்தான் ; தமிழ் நூல்கள் 

நூல்கள் அழிந்து 
போகாதவாறு காத்தான் . அவனது வரலாற் 
றால் அறிவது என்ன ? நாட்டை ஆளும் 
அரசன் முதல் நாட்டில் வாழும் எளிய மகன் 
வரை 

எல்லாருக்கும் தாய்மொழிப் பற்று 
வேண்டும் . அதனைக் காக்க ஒவ்வொருவரும் 
முயல வேண்டும் . இவ் வுண்மைகளை இவ் 
வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அல்லவா ? 


பல 


என்று 


5. சங்கத் தவைர் நக்கீரர் 
தமிழ் வளர்த்த சங்கங்கள் 

பாண்டிய மன்னர்கள் தமிழைக் காத்து 
வளர்ப்பதற்கு மூன்று சங்கங்களை அமைத் 
தனர் . அவர்கள் முதன் முதல் தென் மதுரை 
யில் சங்கம் அமைத்தார்கள் . அதுவே தலைச் 
சங்கம் என்று சொல்லப்படும் . கபாடபுரம் 
என்ற நகரில் இரண்டாம் சங்கத்தை அமைத் 

அதுவே இடைச்சங்கம் 
சொல்லப்படும் . தென்மதுரையும் கபாடபுர 
மும் இப்போது உள்ள குமரிக்கடலுக்குத் 
தெற்கே இருந்த நாட்டில் திகழ்ந்த நகரங்கள் . 
பாண்டிய நாடு , குமரிக்குத் தெற்கிலும் பரந் 
திருந்த காலத்தில் அவை பாண்டியர் தலை 
நகரங்களாக விளங்கின . அப்பகுதி சிறிது 
சிறிதாகக் கடலுள் மூழ்கிவிட்டது . அதன் 
பின்னர் மூன்றாம் சங்கத்தை அமைத்தனர் .. 
அதுவே கடைச் சங்கம் என்று சொல்லப் 
படும் . 


தனர் . 


சங்கத்தின் தலைமைப் புலவர் 

பாண்டியர் மூன்றாவது அமைத்த கடைச் 
சங்கம் இப்போது உள்ள மதுரைமாநகரில் 
விளங்கியது . இக் கடைச்சங்கத்தில் நாற்பத் 


26 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தொன்பது புலவர்கள் இருந்தனர் . அவர் 
களுக்குத் தலைவராக விளங்கிய புலவரே 
நக்கீரர் என்பவர் . 

கீரம் என்பதற்குச் 
சொல் என்பது பொருள் . நக்கீரம் என்ப 
தற்கு நல்ல சொல் என்பது பொருள் . இவர் 
நல்ல சொற்களை அமைத்துப் பாட்டு இயற்று 
வதில் வல்லவர் . ஆதலின் நக்கீரர் என்ற 
பெயரைப் பெற்றார் என்று சிலர் கூறுவர் . 
சீரம் என்ற வடமொழிச் சொல்லுக்குப் பால் 
என்பது பொருள் . அச்சொல் தமிழில் கீரம் 
என்று கூறப்படும் . நக்கீரம் என்பதற்கு 
இனிய பால் என்பது பொருள் . நக்கீரர் 
இனிய பாலைப் போன்ற சுவையான பாட்டுக் 
களை இயற்றும் புலவர் . அதனால் நக்கீரர் என்ற 
பெயரைப் பெற்றார் என்று சிலர் கூறுவர் . 
இவரைச் சங்கு அறுக்கும் குலத்தில் பிறந் 
தவர் என்று வேறு சிலர் கூறுவர் . கீர்கீர் 

சங்கை அறுப்பவர் கீரர் 
பெயரைப் பெற்றார் ; அக் குலத்தில் பிறந்த 
நல்லவர் நக்கீரர் என்று சொல்லப் பெற்றார் . 
இவ்வாறு அவருக்கு நக்கீரர் என்ற பெயர் 
வந்ததற்குப் பல காரணங்கள் கூறுவதுண்டு . 
கொண்டான் கொண்ட பித்து 

நக்கீரர் காலத்தில் மதுரையில் சில வட 
மொழிப் புலவர்களும் வாழ்ந்தனர் . அவர் . 


. 


என்று 


என்ற 


சங்கத் தலைவர் நக்கீரர் 


வட 


களிடம் சிலர் வடமொழியைக் கற்று வந்த 
னர் . அவ்வாறு கற்றவர்களில் கொண்டான் 
என்பவனும் ஒருவன் . அவன் குயவர் குலத் 
தைச் சேர்ந்தவன் . அவன் சில ஆண்டுகள் 
வடமொழியைப் படித்தான் . தன் தாய்மொழி 
யாகிய தமிழை மறந்தான் . அதன் சிறப்பை 
அறியாது இகழ்ந்தான் . அவனுக்கு 
மொழிப்பற்றுப் பித்தாகப் பெருகியது . 
கொண்டான் பறை சாற்றல் 
ஒரு நாள் அக் கொண்டான் 

பறை 
ஒன்றைத் தன் கழுத்தில் தொங்கவிட்டான் . 
மதுரை மாநகரின் தெருக்கள் வழியாக அதனை 
அடித்துக்கொண்டே வந்தான் . கூட்டம் 
திரளாகக் கூடிய இட 

இடத்தில் 
மக்களே ! ஆரியம் நல்லது ; தமிழ் தீயது ; 
எல்லாரும் ஆரியத்தைப் படியுங்கள் என்று 
சொல்லிப் பறையை ஓங்கி அடித்தான் . இவ் 
வாறு பல தெருக்களிலும் உரக்கக் கத்திக் 
கொண்டே வந்தான் . 
சங்கத்தின் முன்னர் கொண்டான் 
கொண்டான் 

அடித்த 

பறை 
கேட்டு , மதுரைத் தமிழ்ச் சங்கத்தின் முன்னர் 
மக்கள் திரளாகக் கூடினர் . அக்கூட்டத்தின் 
நடுவே நின்ற கொண்டான் , ஆரியம் நன்று ,. 


நின்றான் . 


ஓசை 


28 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தமிழ் தீது என்று முழங்கினான் . சங்க 
--மண்டபத்தில் இருந்த தமிழ்ப் புலவர்கள் 
காதில் அவன் சத்தம் விழுந்தது . சங்கத் 
தலைவராகிய நக்கீரர் காதையும் அச் சத்தம் 
துளைத்தது . உடனே அவர் சங்கப் பலகையை 
விட்டு எழுந்தார் . அவரைப் பின்தொடர்ந்து 
மற்றைய புலவர்களும் எழுந்தனர் . எல் 
லாரும் சங்க மண்டபத்தின் வாயிலுக்கு . 
வந்தனர் . 


நக்கீரர் காதுக்கு நாராசம் 


, 


தமிழ்ச் சங்கப் புலவர்கள் எல்லாரும் 
ஒன்று கூடி நிற்பதைக் கொண்டான் கண் 
டான் . 

உடனே தன் பறையை ஓங்கி அடித் 
தான் ; உரக்கப் பேசினான் : " மதுரைமாநகரில் 
வாழும் மக்களே ! நன்றாகக் கேளுங்கள் 
ஆரியம் நன்று , தமிழ் தீது ; 

ஆதலின் 
ஆரியத்தை ஆர்வத்துடன் படியுங்கள் ! " 

று முழங்கினான் . கொண்டான் கூறிய 
சொற்கள் , நக்கீரர் காதுகளில் நாராசத்தைக் 
காய்ச்சி ஊற்றினாற்போல இருந்தது . அவன் 
சொற்களைக் கேட்டுத் தமிழ்ப் புலவர்கள் ஆத் 
திரம் கொண்டனர் . நக்கீரர் , கொண்டானை 
அருகில் வருமாறு அழைத்தார் . அவனும் 
நக்கீரரின் பக்கமாக வந்தான் . 


சங்கத் தலைவர் நக்கீரர் 


29 


உரையாடல் . 


நக்கீரர் : கொண்டானே ! நீ பறை அறைந்து 

கூறும் செய்தி என்ன ? 
கொண்டான் : ஆரியம் நன்று ; எல்லாரும் 
அதனைப் படியுங்கள் என்று 

என்று அறிவித் 
தேன் . 
நக்கீரர் : அவ்வளவுதான் 

சொன்னாயா ? 
அதற்கு மேலும் சொன்னாயா 

? 
கொண்டான் : அதற்குமேல் நான் ஒன்றும் 

சொல்லவில்லையே ! 
நக்கீரர் : ஆரியத்தைப் படித்தால் பொய்யும் 
சொல்ல வேண்டுமோ ? 

ஆயிரக் கணக் 
கான மக்கள் முன்னால் சொல்லியதை 

மறைக்கின்றாயே ! இது முறையா ? 
கொண்டான் : எது முறை ? எது முறை 

யில்லை ? இதைக் கேட்பதற்கு நீர் யார் ! 
நக்கீரர் : நான் தமிழ்ச் சங்கத்தின் தலைவன் ; 
தமிழைக் காக்குந் தலைவன் ; நீ தமிழ் 

என்று இங்கு உள்ளவர்களிடம் 
உரைத்தாய் அல்லவா ? அவ்விதம் நீ 

சொல்லக் காரணம் என்ன ? 
கொண்டான் : நான் வட 

நான் வடமொழியாகிய ஆரி 
யத்தைப் படித்தேன் . அதன் சிறப்பை 
யும் இன்பத்தையும் அறிந்தேன் . அதனை 


தீயது 


தமிழ் காத்த தலைவர்கள் 


மக்களுக்கு எடுத்துக் கூறினேன் . இதைத் 
தடுப்பவர் யார் ? 


லுக ! 


நான் 


நக்கீரர் : ஆரியத்தின் சிறப்பை அறிந்த நீ 

அதனை எல்லாருக்கும் சொல்லுவதில் 
தடையில்லை , அதனை நன்றாகச் சொல் 

ஆனால் தமிழ் தீது என்று 
சொல்லுவதை 

மட்டும் இப்போதே 
நிறுத்தி விடுக ! 
கொண்டான் : 

எதற்காக அதனை 
நிறுத்த வேண்டும் ? 
நக்கீரர் : நீ தமிழ்நாட்டில் பிறந்தவன் 

தானே ? உன் தாய்மொழி தமிழ்தானே ? 
நீ முதன் முதல் கற்றது தமிழ்தானே ? 
உன் தாய்தானே உனக்குச் சிறந்தவள் ? 
பெற்ற தாயை வெறுப்பவன் உலகில் 

உண்டா ? 
கொண்டான் : நான் தமிழன் என்பதற்காக 

வடமொழியைப் படிக்கக் கூடாதா ? 
அதன் சிறப்பைப் . பிறர்க்கு உரைக்கக் 
கூடாதா 

? 
நக்கீரர் : அவையெல்லாம் நன்றாகச் செய்க ! 
ஆனால் 

தமிழைப் பழித்துமட்டும் 
பேசாதே . தமிழைப் பழிப்பது தாயைப் 


சங்கத் தலைவர் நக்கீரர் 


31 


வட 


பழிப்பது போன்ற செயல் என்பதை 

நீ உணர வேண்டும் . 
கொண்டான் : இவற்றை யெல்லாம் நான் 

கேட்க விரும்பவில்லை. எனது கருத்தை 
மதுரையில் மட்டும் அன்று ; மாநிலம் 
முழுதும் சென்று பறை சாற்றுவேன் . 
அதைத் தடுக்க எவருக்கும் உரிமை 

இல்லை . 
தக்கீரர் : கொண்டானே ! உனக்கு 

மொழிப் பித்துத் தலைக்கு ஏறிவிட்டது . 
நீ அறிவை இழந்து , அன்னையையும் 
பழிக்கத் தொடங்கிவிட்டாய் . உனக்குச் 
சரியான பாடம் கற்பித்தே 

வேண்டும் . 
கக்கீரர் தந்த சாபம் 

இவ்வாறு நக்கீரர் சினத்துடன் கூறினார் . 
மதுரையில் விளங்கும் சிவபெருமானைச் 
சிந்தையில் கொண்டு வழிபட்டார் . தெய்வத் 
தன்மை வாய்ந்த தமிழ்ப் புலவர்களை 
மனத்தில் கொண்டார் . ஒரு சிறு பாடலைப் 
பாடினார் . 
‘ முரணில் பொதியில் முதற்புத்தேள் வாழி 
பரண கபிலரும் வாழி - அரணிய 
ஆனந்த வேட்கையான் வேட்கோக் குயக்கொண் 
ஆனந்தம் சேர்கசுவா கா . 

( டான் 


. 


தமிழ் காத்த தலைவர்கள் 


டான் 


இப்பாடலை நக்கீரர் பாடியதும் கொண்டான் 
பொத்தென்று நிலத்தில் விழுந்தான் . அவன் 
கண்கள் மூடின ; கைகால்கள் அசைவற்றன 
சிறிது நேரத்தில் அவன் பிணம் ஆனான் . 
அடாது செய்தவர்க்கு அல்லல் 
அவ்விடத்தில் கூடி நின்றவர்கள் கொண் 

உயிர் இழந்ததைக் கண்டார்கள் - 
" தெய்வத் தன்மை வாய்ந்த நக்கீரருடன் 
வாதாடினான் ; உயிரை இழந்தான் . அடாது 
செய்தவர் படாது படுவர் என்பது உண்மை 
அல்லவா ? " என்று சொல்லி அகன்றனர் .. 
கொண்டானின் தாயும் தந்தையும் ஓடோடி 
வந்தார்கள் . மகன் இறந்து கிடப்பதைக் 
கண்டார்கள் . தரையில் விழுந்து புரண்டு 
அழுதார்கள் . சங்கத் தலைவராகிய நக்கீரர் 
பாதத்தில் விழுந்து பணிந்தார்கள் . மகனுக்கு 
உயிர்ப்பிச்சை அளிக்குமாறு பணிவுடன் 
வேண்டினார்கள் . 


நக்கீரர் கல்லுரை 


பெற்றோரின் துயரத்தைக் கண்ட நக்கீரர் 
மனம் இரங்கினார் . உங்கள் மகனுக்கு நல் 
லறிவும் தாய்மொழிப் பற்றும் உண்டாக 
வேண்டும் . நீங்கள் அவனுக்கு அவற்றை 
பட்ட வேண்டும் . அந்தக் கடமையைச் 


ஊ 


சங்கத் தலைவர் நக்கீரர் 


33 


என்று 


செய்யத் தவறிவிட்டீர்கள் . அதனால் அவன் 
ஆரியம் நன்று , தமிழ் தீது என்று பறை 
சாற்றிக்கொண்டு திரிகிறான் . 

னியாவது 
அவனுக்கு நல்லறிவை ஊட்டுக 
சொனனார் . 

ஆரியம் நன்று தமிழ் தீ ( து ) என உரைத்த 
காரியத்தால் காலக்கோள் பட்டானைச்- சீரிய 
அந்தண் பொதியில் அகத்தியனார் ஆணையினால் 

செந்தமிழே தீர்க்கசுவா கா 
என்று மீண்டும் ஒரு சிறு பாடலைப் பாடினார் . 
உயிர்பெற்ற கொண்டான் 

உடனே பிணமாகக் கிடந்த கொண்டான் 
கண் விழித்தான் . உறங்கி விழிப்பவனைப் 
போலக் கைகால்களை உதறிக்கொண்டு 
எழுந்து நின்றான் . தரையில் கிடந்த பறையை 
எடுத்துக் கழுத்தில் 

கழுத்தில் மாட்டிக்கொண்டான் . 
திரும்பவும் முன் போலவே ஆரியம் நன்று 
தமிழ் தீது என்று கத்திக்கொண்டு பறையை 
அடிக்கத் தொடங்கினான் . உடனே அங்கு 
நின்ற தாய் ஓடி வந்து அவன் வாயைப் 
பொத்தினாள் . 

மகனே ! என்ன நடந்தது 
என்பது உனக்குத் தெரியாதா ? நீ இவ்வாறு 
சொல்லித்தானே உயிரை இழந்தாய் , எங்க 
ளுடைய வேண்டுகோளால் நக்கீரர் மனம் 
இரங்கினார் . இப்போது தான் உனக்கு உயிர்ப் 


நாங்கள் 


தமிழ் காத்த தலைவர்கள் 
பிச்சை கொடுத்திருக்கிறார் . அதனால் நீ உயிர் 
பெற்று எழுந்தாய் . இல்லையேல் உன்னை 

இழந்திருப்போம் . நக்கீரர் அடி 
களில் விழுந்து வணங்குவாய் . நீ அறியாது 
செய்த பிழையைப் பொறுத்து அருள வேண்டு 
வாய் என்று அன்புடன் கூறினாள் . 
கொண்டானுக்கு அறிவுரை 
அது கேட்ட கொண்டான் 

மனம் 
மாறியது . அவன் ஓடிச் சென்று நக்கீரரை 
வணங்கினான் . தன்னை மன்னிக்குமாறு பணி 
வுடன் வேண்டினான் . 

மீண்டும் பறையை 
அடிக்கத் தொடங்கினான் . ஆரியம் தீது 
தமிழ் நன்று என்று மாற்றி முழங்கினான் . 
அதைக் கேட்ட நக்கீரர் மனம் குளிர்ந்தார் . 
அவனைத் திரும்பவும் அருகில் அழைத்தார் . 
நீ இனிமேல் பிறமொழியைப் பழிக்காதே 
தாய்மொழியைப் போற்றுக என்று அன் 
புடன் வேண்டினார் . அன்று முதல் கொண் 
டான் தண்டமிழை ஆர்வமுடன் கற்கத் 
தொடங்கினான் . சில ஆண்டுகளில் தமிழில் 
பெரும்புலவனாக விளங்கினான் . 
உணர்த்தும் உண்மைகள் 

இவ்வரலாற்றால் நாம் அறிவது என்ன ? 
தகாத செயலைச் செய்வோர் சரியான தண் 


( 


சங்கத் தலைவர் நக்கீரர் 


35 


டனையைப் பெறுவர் . தாயைப் போற்றுவது 
போலத் தாய்மொழியையும் போற்றுவது 
நம் கடமை . இவ்வுண்மைகளை நக்கீரர் வர 
லாற்றால் நன்கு உணர்ந்தோம் . 


6. சங்கப் புலவர் சாத்தனார் 
சாத்தனார் ஊரும் பேரும் 
தமிழ்நாட்டில் 

உள்ள சிறந்த நகரங் 
களில் ஒன்று மதுரை . 

அது கடைச் சங்க 
காலத்தில் பாண்டிய நாட்டின் தலைநகரமாக 
விளங்கியது . அந்நகரில் மூன்றாம் சங்கமாகிய 
கடைச்சங்கம் நடைபெற்றது . அச்சங்கத்தில் 
நாற்பத்தொன்பது தமிழ்ப் புலவர்கள் இருந் 
தார்கள் . அவர்களில் சாத்தனார் 

என்ப 
வரும் ஒருவர் . அவர் சீத்தலை என்ற ஊரில் 
பிறந்தவர் ; வணிகர் குலத்தைச் சேர்ந்தவர் . 
மதுரைமாநகரில் தானிய 

தானிய வாணிகம் 
நடத்திவந்தார் . அதனால் அவரை மதுரைக் 
கூல வாணிகன் சீத்தலைச் சாத்தனார் என்று 
எல்லாரும் சொல்லுவர் . 

கூலம் 

என்ப 
தற்குத் தானியம் என்று பொருள் . 
சாத்தனார் தமிழ்ப்பணி 

சாத்தனார் சிறந்த தமிழ்ப்புலமை உடை 
யவர் . புலவர்களின் திறமையை ஆராய்ந்து 
அறிவதில் அவர் வல்லவர் . அவர் தானியங் 
களின் தரத்தை அளப்பதுடன் புலவர்களின் 
புலமைத் தரத்தையும் அளந்து வந்தார் . பிற 
புலவர்கள் இயற்றும் செய்யுட்களையும் நூல் 
களையும் முதலில் சாத்தனார் பார்வையிடுவார் . 


அவர் 


சங்கப் புலவர் சாத்தனார் 


அவர் அவற்றின் தரத்தை அளந்து சொன்ன 
பிறகே அவை அரங்கேற்றப்படும் . அதன் 
பின்னரே நாட்டுமக்களுக்கு வெளியிடப் 
பெறும் . அவர் ஒரு நூலையோ பாடலையோ 
தரத்தில் குறைந்தது என்று கூறிவிட்டால் 
அதனை அரங்கேற்ற முடியாது ; நாட்டில் 
பரப்பவும் முடியாது . 
பாராட்டும் பரிசும் 

இம்முறையில் சீத்தலைச் சாத்தனார் . சங் 
கத்தில் பணிசெய்து வந்தார் . நாள்தோறும் 
பல புலவர்கள் சங்கத்திற்கு வருவார்கள் . 
அவர்கள் தனித்தனிப் பாட்டுக்களை இயற் 
றிக்கொண்டு வருவார்கள் . சிலர் நூல்களை , 
யும் இயற்றிக்கொண்டு வருவர் . அவற்றை 
யெல்லாம் சாத்தனார் எழுத்து விடாமல் 
வாசித்துப் பார்ப்பார் . சிறந்த பாடல்களைப் 
பாராட்டுவார் . அவற்றைப் பாடிய புலவர் 
களுக்குப் பாண்டியன் பரிசு அளிக்குமாறு 
செய்வார் . அவற்றை நாட்டில் பரப்புவதற்கு 
இசைவு கொடுப்பார் . தகுதியில்லாத பாட்டுக் 
களைக் கண்டால் அவற்றை எழுதிய ஏடுகளையே 
கிழித்து எறிவார் . 
சாத்தனார் தலைவலி 

இவ்வாறு தமிழைக் காத்து வந்த சாத்த 
னாருக்குத் தலைவலி ஏற்பட்டது . அவர் எம் 


த . கா . த . - 4 


38 


தமிழ் காத்த தலைவர்கள் 


என்று 


போதும் பல புலவர்களின் பாட்டுக்களைப் 
படித்து வந்த காரணத்தால் அத்தலைவலி ஏற் 
பட்டது . உலகம் முழுவதுக்கும் பயன்படக் 
கூடிய ஒரு நூல் , தமிழில் தோன்றவில்லையே 
என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது . அதனால் 
அவரது தலைவலி நாளுக்கு நாள் பெருகி 
வந்தது . 
மருத்துவன் தாமோதரனார் மருந்து 

இவர் காலத்தில் மருத்துவர் ஒருவர் சங் 
கப் புலவராக இருந்தார் . அவருக்குத் தாமோ 
தரனார் என்று பெயர் . அவரைப் புலவர்கள் 
மருத்துவன் தாமோதரனார் 

கூறு 
வர் . அவர் , சாத்தனார் தலைவலியால் வருந்து 
வதைக் கண்டார் . அவருக்காகத் தனியே 
புதிதான மருந்து ஒன்றைக் கண்டுபிடித்தார் . 
அதனை மோந்து பார்த்தால் எத்தகைய தலை 
வலியும் நீங்கிவிடும் . அந்த மருந்தைச் சாத் 
தனாரிடம் கொடுத்து மோந்து பார்க்குமாறு 
வேண்டினார் . அவரும் அதனை 

மோந்து 
பார்த்தார் . ஆனால் அவரது தலைவலி நீங்க 
வில்லை. 

அது கண்டு தாமோதரனார் மிக 
வும் வருந்தினார் . 
நோய் தீர்த்த நூல் 

அந்நாளில் திருவள்ளுவர் திருக்குறள் 
நூலைச் சங்கத்திற்குக் கொண்டு வந்தார் . 


சங்கப் புலவர் சாத்தனார் 


39 


தார் . 


அதனைச் சாத்தனார் வாங்கி வாசித்துப் பார்த் 

அதனைப் பல முறைகள் வாசித்து 
இன்புற்றார் . அதனுடைய அருமையையும் 

னிமையையும் கண்டு வியந்தார் . இன்றோடு 
என் தலைவலி நீங்கியது என்று சொல்லி 
எழுந்தார் . பாண்டிய மன்னனிடம் அந் 
நூலைக் கொண்டுபோய்க் கொடுத்தார் . அந் 
நூலின் சிறப்பை யெல்லாம் விளக்கிக் கூறி 
னார் . இதனை இயற்றியவர் தெய்வப் புலமை 
உடையவர் 

மனமுவந்து பாராட் 
டினார் . 


என்று 


உலகப் பொதுமறை 


உடனே பாண்டியன் அந்நூலைத் தன் 
அரசவையில் அரங்கேற்ற வேண்டினான் . 
திருவள்ளுவர் பாண்டியன் அவையில் அதனை 
வாசித்துக் காட்டினார் . அதில் அமைந்துள்ள 
சிறந்த கருத்துக்களை விளக்கிக் 

கூறினார் . 
அரசனும் புலவர்களும் அவற்றைக் கேட்டு 
வியந்தனர் . இந்நூல் தமிழருக்கு இணையில் 
லாத பெருமையைத் தரும் என்று போற்றி 
னர் . இந் லால் இனிய தமிழ்மொழி , உலகம் 
முழுவதும் பரவும் என்று மகிழ்ந்தனர் . " இந் 
நூல் உலகப் பொதுமறை என்று போற்றிப் 
புகழ்ந்தனர் . 


40 


தமிழ் காத்த தலைவர்கள் 


நூலைப் 


திருவள்ளுவ மாலை 

சங்கத்தில் இருந்த புலவர்கள் எல்லாரும் 
திருவள்ளுவரைப் புகழ்ந்து பாமாலை தொடுத் 
தனர் . அவர்கள் புகழ்ந்து பாடிய பாட்டுக் 
களே திருவள்ளுவ மாலை என்று சொல்லப் 
படுகிறது . சீத்தலைச் சாத்தனார் திருக்குறள் 

பலகால் படித்துத் தலைவலி நோய் 
நீங்கினார் . அவர் திருவள்ளுவரைப் பொய் 
யில் புலவன் என்று போற்றினார் . 
கோவலன் கொலை 

இப்புலவர் வாழ்ந்த காலத்தில் காவிரிப் 
பூம்பட்டினத்திலிருந்து கோவலன் என்பான் 
மதுரைமாநகருக்கு வந்தான் . அவன் தன் 
மனைவியாகிய கண்ணகியின் காற்சிலம்பை விற் 
பதற்காகக் கடை வீதியில் வந்துகொண்டிருந் 

அப்போது அரண்மனைப் 
கொல்லனை அவன் சந்தித்தான் . அவ 
னிடத்தே கோவலன் சிலம்பைக் காட்டி விலை 
மதிக்க வேண்டினான் . அப் பொற்கொல்லன் 
அரண்மனைச் சிலம்பைத் திருடிய கள்வன் . 
அவன் இச்சிலம்பைப் பார்த்தவுடன் 
கோவலன் மீது பழியைச் சுமத்த எண்ணி 
னான் . அரசனிடம் விரைந்து 
சிலம்பைத் திருடிய கள்வனைக் கண்டு பிடித்து 
விட்டேன் என்று முறையிட்டான் . உடனே 


பொற் 


தான் . 


சென்றான் . 


K 


சங்கப் புலவர் சாத்தனார் 

41 
அவன் கள்வனைக் கொன்று சிலம்பைக் 
கொண்டு வருக என்று கட்டளை யிட்டான் . 
அதனால் கோவலன் மதுரைமா நகரில் கொலை 
செய்யப்பட்டான் . 


மன்னனும் மதுரையும் அழிதல் 

கணவனை இழந்த கண்ணகி , பாண்டியன் 
அவைக்குச் சென்றாள் ; அவனுடன் வழக் 
காடினாள் ; தன் கணவன் கள்வன் அல்லன் 
என்பதை நிலைநாட்டினாள் . பாண்டியன் , தான் 
நீதி தவறியதை அறிந்தான் . உடனே அவன் 
தன் உயிரை நீக்கினான் . அப்போது அவன் 
பட்டத்தரசியும் உயிர்விட்டாள் . கண்ணகி 
தன் கற்பின் வல்லமையால் 

மதுரைமா 
நகரைத் தீக்கு இரையாக்கினாள் . பின்பு சேர 
நாட்டிற்குச் சென்றாள் . இந்தச் செய்திகளை 
யெல்லாம் சாத்தனார் நேரில் கண்டு வருந் 
தினார் . அவரும் சேர நாட்டிற்குச் சென்றார் . 
சேரநாட்டில் சாத்தனார் 

அந்நாளில் சேரநாட்டைச் செங்குட் 
டுவன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் ; 
அவனுக்குத் தம்பியார் ஒருவர் இருந்தார் . 
அவர் இளமையிலேயே துறவு பூண்டவர் . 
ஆதலின் அவரை இளங்கோவடிகள் என்று 
அழைப்பர் . அவர் சிறந்த தமிழ் அறிஞர் . 


42 


தமிழ் காத்த தலைவர்கள் 


சேரநாட்டிற்கு வந்த சாத்தனார் , செங்குட்டு 
வனையும் இளங்கோவடிகளையும் கண்டு மகிழ்ந் 
தார் . அவர்களிடம் மதுரைமாநகரில் நடந்த 
செய்திகளை விளக்கிச் சொன்னார் ; கோவலன் , 
கண்ணகி வரலாற்றையுங் கூறினார் . 


சிலப்பதிகாரம் தோன்றல் 

இச் செய்திகளை இளங்கோவடிகள் ஆர்வ 
முடன் கேட்டார் . 

கோவலன் , கண்ணகி 
வரலாறு சிறந்த உண்மைகளை விளக்குவதை 
அவர் அறிந்தார் . அரசன் நீதி தவறினால் 
அவனை அறக்கடவுள் தண்டிக்கும் . கற்புடைய 
பெண்களைக் கற்றோர் போற்றுவர் . ஒருவனது 
ஊழ்வினை அவனைத்தொடர்ந்து வந்து பயனை 
ஊட்டும் . இம் மூன்று உண்மைகளை அவ் 
வரலாறு நன்கு விளக்குவதைக் கண்டார் . 
ஆதலின் அதனை ஒரு 

நூலாக 

இயற்றத் 
துணிந்தார் . சங்கப் புலவராகிய சாத்தனார் 
கூறிய வரலாற்றை யாய்ந்து முறைப்படுத்தி 
முப்பது காதைகளாகப் பகுத்து நூலை அழ 
காக இயற்றினார் . அதற்குச் சிலப்பதிகாரம் 
என்ற சிறந்த பெயரைச் சூட்டினார் . இது 
தமிழில் உள்ள இனிய காவியம் ஆகும் . 
தமிழ்த்தாயின் பாதத்தில் அணிந்த சிலம்பாக 
விளங்குகிறது . 


து 


சங்கப் புலவர் சாத்தனார் 


43 


மணிமேகலைக் காவியம் 


1 


என்று 


கோவலன் கொஞ்ச 

காலம் 

மாதவி 
யென்னும் பொதுமகளுடன் வாழ்க்கை நடத் 
தினான் . அப்பொழுது மாதவிக்கு ஒரு பெண் 
குழந்தை பிறந்தது . அதற்குக் கோவலன் , 
மணிமேகலை 

பெயர் சூட்டினான் . 
கோவலன் மதுரையில் இறந்த செய்தியை 
மாதவி அறிந்தாள் . உடனே அவள் துறவு 
பூண்டு தவச்சாலையை அடைந்தாள் . அவள் 
மகளாகிய மணிமேகலையும் துறவை மேற் 
கொண்டாள் . இளமையிலேயே துறவு 
பூண்ட மணிகேமலை அறங்கள் பலவற்றைச் 
செய்தாள் . அவளுடைய 

அவளுடைய துறவு வாழ்க்கை 
யைச் சாத்தனார் ஒரு நூலாகப் பாடினார் .. 
அந்நூலுக்கு மணிமேகலை என்றே பெயர் 
அமைத்தார் . அந்நூல் தமிழ்த்தாயின் இடை 
யில் அணிந்த மேகலை என்னும் அணியாக 
மிளிர்கிறது . 


உணர்த்தும் உண்மைகள் 

இவ்வாறு சாத்தனார் தமிழில் நல்ல 
பாடல்கள் தோன்றுமாறு செய்தார் ; சிறந்த 
நூல்கள் தோன்றத் துணை புரிந்தார் . அவரே 
மணிமேகலை என்ற அழகிய நூலையும் இயற் 
றினார் . இத்தகைய பல தமிழ்த் தொண்டுகள் 


44 


தமிழ் காத்த தலைவர்கள் 


செய்து தமிழைக் காத்து வளர்த்தார் . இவரது 
வரலாற்றால் நாம் அறிவது என்ன ? தமிழில் 
சிறந்த தோன்றுமாறு 

செய்ய 
வேண்டும் . அவற்றையே மக்கள் கற்குமாறும் 
செய்யவேண்டும் . இவ்வுண்மைகளை சாத்தனார் 
வரலாற்றால் அறிகிறோம் அல்லவா ? 


நூல்கள் 


1 


. 


H 


7. திருமுறை கண்ட சோழன் 
முற்காலப் பிற்காலச் சோழர் 

நம் தமிழ்நாடு முற்காலத்தில் மூவேந்தர் 
களால் ஆளப்பெற்ற பெருமை உடையது . 
அம்மூவேந்தர்களில் சோழர் என்பார் சோழ 
வளநாட்டை ஆண்டு வந்தனர் . ஆயிரம் 
ஆண்டுகளுக்கு முற்பட்ட சோழ மன்னரை 
முற்காலச் சோழர் என்பார்கள் . ஆயிரம் 
ஆண்டுகளுக்குப் பிற்பட்ட சோழ மன்னரைப் 
பிற்காலச் சோழர் என்பார்கள் . 
தஞ்சைப் பெரிய கோவில் 

பிற்காலச் சோழ மன்னர்களில் பெருமை 
வாய்ந்தவன் இராசராசன் என்பான் . அவன் 
தஞ்சை மாநகரைத் தலைநகராகக் கொண்டு 
சோழப் பெருநாட்டை ஆண்டு வந்தான் . 

. 
அவன் கலைப்பற்றும் கடவுட்பற்றும் நிறைந் 
தவன் . அதனால் தஞ்சைமாநகரில் கலைச் 
செல்வம் மிக்க திருக்கோவில் ஒன்றை அமைத் 
தான் . அதற்கு இராசராசேச்சுரம் என்னும் 
பெயரைச் சூட்டினான் . அதனைத் 

அதனைத் தஞ்சைப் 
பெரிய கோயில் என்று எல்லோரும் சொல் 
லுவர் . அது தமிழ்நாட்டின் கலையறிவை 
விளக்கும் தலைசிறந்த சின்னமாக விளங்கி 


வருகிறது . 


46 


தமிழ் காத்த தலைவர்கள் 


திருவாரூர் வழிபாடு 

இத்தகைய கலைப்பணி யாற்றிய இராச 
ராசன் திருவாரூர்க் கோவிலுக்கு அடிக்கடி 
சென்று வருவான் . அக்கோவிலில் எழுந் 
தருளும் வீதிவிடங்கப் பெருமானிடம் அவன் 
மிகுந்த பத்தி பூண்டவன் . ஆதலின் , அப் 
பெருமானை . இடையிடையே சென்று வழி 
பட்டு வருவான் . ஒருநாள் அவன் திருவாரூர்க் 
கோவிலில் வீதிவிடங்கப் பெருமானை வழி 
பட்டுக் கொண்டிருந்தான் . அப்போது 
சிவனடியார் ஒருவர் தேவாரப் பாடல்களை 
உள்ளம் உருகிப் பாடிக்கொண்டு நிற்பதைப் 
பார்த்தான் . அப் பாடல்களை அவனும் கேட்டு 
அகம் உருகிக் கண்ணீர் சொரிந்தான் . அவை 
திருஞானசம்பந்தர் , திருநாவுக்கரசர் , சுந்தரர் 
ஆகிய - அடியார்களால் பாடப் பெற்றவை 
என்பதை அறிந்தான் . அம்மூவரும் பாடிய 
தேவாரப் பாடல்களை 

யெல்லாம் ஒன்று 
சேர்க்க விரும்பினான் . அதற்காக அவன் பெரு 
முயற்சி எடுத்தான் . 


நாரையூர் நம்பி 


தில்லையின் அருகே திருநாரையூர் என்ற 
ஊர் ஒன்று உள்ளது . அங்குள்ள பொல் 
லாப் பிள்ளையாரை நம்பியாண்டார் நம்பி 


47 


திருமுறை கண்ட சோழன் 


3 


என்னும் நல்லார் ஒருவர் நாள்தோறும் வழி 
பட்டு 

வந்தார் . அவர் அப்பிள்ளையாரின் 
அருளைப் பெரிதும் பெற்றவர் . அவரைப் 
பற்றி . இராசராசன் கேள்விப்பட்டான் . அவ 
ருடைய துணையால் தேவாரப் பாடல்களைத் 
தொகுக்கலாம் என்று அவன் எண்ணினான் . 
அவரைத் திருநாரையூரில் சென்று கண்டான் . 
அவரிடம் தனது விருப்பத்தைத் தெரிவித் 
தான் . 
நம்பியின் நல்லுரை 

அதைக்கேட்ட நம்பி , “ தேவாரப் பதிகங் 
கள் எழுதிய ஏடுகள் எல்லாம் தில்லையில் 
உள்ளன ; அங்குள்ள பொன்னம்பலத்தின் 
அருகே அமைந்த அறையில் பூட்டிவைக்கப் 
பெற்றுள்ளன . அவற்றைப் பாடியருளிய 
மூவரின் கை முத்திரையுடன் காப்புச் செய் 
யப்பட்டுள்ளன ; தில்லைவாழ் அந்தணர்களின் 
இசைவைப் பெற்று , அறைக் கதவைத் திறக் 
தால் அவ்வேடுகள் கிடைக்கும் " என்று 
கூறினார் .. 
தில்லையில் இராசராசன் 

உடனே இராசராசன் , நம்பியை அழைத் 
துக்கொண்டு தில்லையை அடைந்தான் . அங் 
கிருந்த அந்தணப் பெரியார்களிடம் வந்த 


48 


தமிழ் காத்த தலைவர்கள் 


செய்தியை அறிவித்தான் . அவர்கள் , " ஏட் 
டைப் பூட்டிவைத்த புண்ணியர்களே வந்தால் 
தான் அறையின் கதவைத் திறப்போம் என் 
றனர் . அதைக்கேட்ட அரசன் , தேவாரம் 
பாடியருளிய மூவருக்கும் பெரிய விழாவை 
நடத்தினான் . அவர்கள் திருவுருவங்களை 
அழகிய பல்லக்கில் வைத்து அலங்கரிக்கச் 
செய்தான் . 

அப் பல்லக்கைப் பொன்னம் 
பலத்தைச் சார்ந்த அறையின் முன்னர்க் 
கொண்டுவந்து நிறுத்தினான் . " தேவாரம் 
பாடி , அறையுள்ளே மூடி வைத்த மூவரும் 
எழுந்தருளினர் ; இனிக் கதவு திறக்கலாமே ! 
என்று அன்புடன் கூறினான் . 


அரசன் அடைந்த துயரம் 


அரசன் 


அரசன் 


தில்லைவாழ் அந்தணர்கள் 
செயலைக் கண்டு வியந்தனர் . அந்த அறையின் 
கதவைத் திறந்து காட்டினர் . அந்தோ ! 
அங்கிருந்த ஏடுகளைக் கரையான் புற்று மூடி 
இருந்தது . அதைக்கண்ட 

அள் 
வில்லாத துயரம் கொண்டான் . 

புற்றினை 
நீக்கி ஏடுகளைச் சிதையாது எடுக்குமாறு 
கட்டளையிட்டான் . கரையான் அரித்தவை 
போக எஞ்சிய ஏடுகளில் இருந்த பாடல்களை 
ஒன்று சேர்க்குமாறு நம்பியை வேண்டினான் . 


L 


திருமுறை கண்ட சோழன் 


தேவாரத் திருமுறைகள் 

அவர் பெரிதும் முயன்று அப்பாடல் 
களைத் 

தொகுத்தார் . திருஞானசம்பந்தர் 
பாடிய தேவாரப் பாடல்களை முதல் மூன்று 
திருமுறைகளாக வகுத்தார் . திருநாவுக்கரசர் 
பாடிய தேவாரப் பாடல்களை அடுத்த மூன்று 
திருமுறைகளாக வகுத்தார் . சுந்தரர் பாடிய 
செந்தமிழ்த் தேவாரப் பாடல்களை ஏழாம் 
திருமுறையாக வகுத்தார் . இவ்வாறு மூவர் 
அருளிய பாடல்களை எல்லாம் முதல் ஏழு 
திருமுறைகளாக வகுத்துக் கொடுத்தார் . 


திருமுறை கண்ட சோழன் 

இராசராசன் , நம்பியாண்டார் நம்பி என் 
பாரின் நல்ல துணையால் தேவாரப் பாடல் 
களைக் கண்டுபிடித்தான் . அவற்றைத் திரு 
முறைகளாக வகுத்துத் தமிழ்நாட்டிற்கு 
வழங்கினான் . அவன் அத்தகைய முயற்சி 
எடுத்துக் 

கொள்ளாது போனால் மூவர் 
தேவாரம் மண்மூடி அழிந்து போயிருக்கும் , 
அவற்றை அழியாது காத்த பெருமை இராக 
ராசனுக்கு உரியதாகும் . ஆதலின் அவனைப் 
புலவர்கள் எல்லோரும் திருமுறை கண்ட 
சோழன் என்று போற்றினர் . அம்மன்னனால் 
தமிழும் சைவமும் தனிச்சிறப்பெய்தின . 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தமிழில் 
நூல்கள் . 


திருமுறையின் பெருமை 

தேவாரத் திருமுறைகள் , 
தோன்றிய சிறந்த தோத்திர 
அவற்றில் உள்ள பாடல்கள் தெய்வத்தன்மை 
வாய்ந்தவை ; படிப்பவர் மனத்தைப் பத்தி 
வெள்ளத்தில் இழுத்துச் செல்லும் வல்லமை 
உடையவை ; மக்களுக்கு நன்னெறியைக் 
காட்டும் 

மாண்புடையவை . இத்தகைய 
சிறந்த , தமிழ்ப் பாடல்களை 

அழியாமல் 
இராசராசன் காத்தான் . அவை நாடெங்கும் 
பரவுமாறு நல்ல பணிகளைச் செய்தான் . இக் 
காரணத்தால் அவன் தமிழ் காத்த தலைவருள் 
ஒருவன் ஆனான் . 


உணர்த்தும் உண்மைகள் 

இராசராசன் செய்த அரிய பணியால் 
நாம் அறிவது என்ன ? மக்களுக்குக் கலைப் 
பற்றும் கடவுள் பற்றும் நிரம்ப வேண்டும் . 
அவைகளே ஒருவன் வாழ்வை உயர்வுடைய 
தாகச் செய்யும் . இவ் வுண்மைகளை இராச 
ராசன் வரலாற்றால் அறிகின்றோம் அல்லவா ? 


8. காவியம் பாடிய காவலன் 


கொற்கை -- குலசேகரன் 

பாண்டிய நாட்டில் பண்டு விளங்கிய 
கொற்கை பழைமையான துறைமுக நகரம் 
ஆகும் ; அது சில காலங்களில் பாண்டிய நாட் 
டின் தலைநகரமாகவும் விளங்கிற்று . ஐந்நூறு 
ஆண்டுகட்கு முன்னால் அந்நகரைத் தலைநகர 
மாகக் கொண்டு , குலசேகரன் 

குலசேகரன் என்னும் 
மன்னன் தென்பாண்டி நாட்டை ஆண்டு 
வந்தான் . 
குலசேகரன் மக்கள் 

பாண்டியர் குலத்தில் தோன்றிய குலசே 
கரனுக்கு இரண்டு ஆண் மக்கள் இருந்தனர் . 
அவருள் மூத்தவன் வரதுங்கராமன் ; இளைய 
வன் அதிவீரராமன் . குலசேகரன் தன் 
மக்கள் இருவரையும் தக்க புலவர்களிடம் 
தமிழ் நூல்களைப் 

செய்தான் . 
அதிவீரராமன் வடமொழியையும் நன்றாகப் 
பயின்றான் . இருவருமே தமிழில் பெரும் 
புலவர்களாக விளங்கினர் . 
இருவர் அரசர் 

குலசேகரன் தன் அறிவுடைய மக்கள் 
ருவருக்கும் நாட்டைப் பகுத்துக் கொடுத் 


பயிலுமாறு 


52 


தமிழ் காத்த தலைவர்கள் 


5 


ராமனைப் 


தான் . மூத்தவனாகிய வரதுங்கராமன் கரி 
வலம்வந்த நல்லூரைத் தலைநகராகக்கொண்டு 
அதைச் சூழ்ந்த நிலப்பகுதியை ஆண்டு 
வந்தான் . இளையவனாகிய அதிவீரராமன் 
தென்காசியைத் தலைநகராகக் கொண்டு , 
அதைச் 

சூழ்ந்த நிலப்பகுதியை ஆண்டு 
வந்தான் . 
பிள்ளைப் பாண்டியன் 
அரசனும் புலவனும் ஆகிய அதிவீர 

பார்ப்பதற்கு நாடோறும் பல 
புலவர்கள் வருவார்கள் . அவன் அப் புலவர் 
களின் புலமையினைப் பலவாறு ஆராய்வான் . 
அவர்கள் புலமையில் ஏதேனும் குறை கண் 
டால் , அவர்களின் தலையில் ஓங்கிக்குட்டுவான் . 
குற்றமறக் கற்றுக் கவி பாடுக ! என்று 
இடித்துரைத்து அனுப்புவான் . அவன் சிறு 
பிள்ளைகளைப் போல் , புலவர்கள் தலையில் 
குட்டி வந்தமையால் அவனைப் பிள்ளைப் 
பாண்டியன் 

எல்லாரும் சொல் 
லுவர் . அதனால் புலவர் ஒருவர் , குட்டு 
தற்கோ பிள்ளைப் பாண்டியன் இங்கில்லை 
என்று பாடினார் . 
அதிவீரராமன் தமிழ்ப் பணி 

பிள்ளைப் பாண்டியன் ஆகிய அதிவீர 
ராமன் தமிழில் குற்றம் நிறைந்த பாடல்கள் 


என்று 


காவியம் பாடிய காவலன் 


53 


சங்கிதை , 


அந்தாதி 


குவிந்துவிடக் கூடாதே என்று எண்ணினான் . 
அதனால் தமிழுக்குக் குறை வந்துவிடுமே 
என்று வருந்தினான் . நல்ல தமிழைக் காக்கும் 
நோக்கத்துடனேயே அவன் 

அவன் புலவர்களைக் 
குட்டி அறிவு புகட்டினான் . அன்றியும் பல 
நூல்களையும் இயற்றினான் . அவன் கூர்ம 
புராணம் , இலிங்க புராணம் , காசி காண்டம் , 
வாயு 

திருக்கருவை 
நூல்கள் , நறுந்தொகை முதலிய பல நூல் 
களைப் பாடியுள்ளான் . 
கைடதம் புலவர்க்கு ஔடதம் 

அதிவீரராமன் தான் இயற்றிய நூல்களை 
யெல்லாம் , தன் தமையனாகிய வரதுங்கராம 
னிடம் கொண்டுபோய்க் காட்டுவான் . அவன் 
அவற்றைப் படித்து மன மகிழ்வான் . அவற் 
றின் சிறப்புக்களைப் பாராட்டுவான் . ஒரு 
சமயம் அதிவீரராமன் 

நளனுடைய 
லாற்றைக் காவியமாகப் பாடினான் . நளன் 
நிடத நாட்டை ஆண்ட அரசன் ஆதலின் 
அந்தக் காவியத்திற்கு நைடதம் என்று 
பெயர் சூட்டினான் . அவன் அந் நூலைத் தன் 
அவையில் இருந்த புலவர்களிடம் காட்டினான் . 
அவர்கள் எல்லோரும் அதனைப் படித்துச் 
சுவைத்தனர் ; நைடதம் புலவர்க்கு ஒளடதம் 
என்று பாராட்டினர் . 

. - 


54 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தான் . 


என்று 


தமையனிடம் தம்பி 

அதைக் கேட்டு மகிழ்ந்த அதிவீரராமன் 
அந்நூலை எடுத்துக்கொண்டு தமையனிடம் 
சென்றான் . வரதுங்கராமன் தன் தம்பியை 
அன்புடன் வரவேற்றான் . இருவரும் சிறிது 
நேரம் அளவளாவினர் . 

பின்பு அதிவீர 
ராமன் நைடத நூலைத் தமையனிடம் கொடுத் 

" அண்ணலே ! தாங்கள் இந்நூலைப் 
படித்துப் பார்க்கவேண்டும் ; இதன் சிறப்புக் 
களை எடுத்துரைக்க 

வேண்டும் 
வேண்டினான் . 
தமையன் அறவுரை 

வரதுங்கராமன் தன் தம்பியை நோக்கி , 
" இந்நூல் சொல்லும் பொருள் என்ன ? " 
என்று கேட்டான் . அதற்கு அதிவீரராமன் , 
இந்நூல் நளனுடைய வரலாற்றை நவில் 
வது , என்று கூறினான் . 

அது கேட்ட 
வரதுங்கராமன் , தம்பி ! நளன் நம்மைப் 
போன்று ஒரு மன்னவன் தானே ; அவனு 

வரலாற்றையோ நீ பாடவேண்டும் ? 
உலகில் பிறந்திறக்கும் மக்களைப் பாடுவதால் 
என்ன பயன் விளையும் ? பிறப்பு இறப்பு இல் 
லாத சிறப்புடைய இறைவன் புகழைப் பாடி 
னால் நிறைந்த பயன் ஏற்படும் . அதனால் 
இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் பெற 


டைய 


காவியம் பாடிய காவலன் 


55 . 


நூலை 


லாமே ? இந்நூலை யான் பார்க்க விரும்ப 
வில்லை ; 

உன் அண்ணியாரிடம் கொண்டு 
போய்க் கொடுப்பாய் ; அவள் படித்துப் 
பார்த்து அதன் சிறப்பை உரைப்பாள் , " 
என்று வருத்தத்துடன் கூறினான் . 
அண்ணியாரின் மறுமொழி 

தமையன் மொழிகளைக் கேட்ட அதிவீர 
ராமனுக்குச் சினம் எழுந்தது . எனினும் 
அதனை ஒருவாறு அடக்கிக் கொண்டான் . 
அண்ணியாரிடம் தன் 

எடுத்துக் 
கொடுத்தான் . இதனைப் படித்துப் பார்த்து 
இதன் சிறப்பை எனக்குக் கூற வேண்டும் 
என்று வேண்டினான் . அவளும் அவ்வாறே 
செய்வதாகக் கூறி , மைத்துனனை அனுப் 
பினாள் . சில நாட்களில் அந்நூலைப் படித்து 
முடித்தாள் . 

அவள் தன் கருத்தை ஓலை 
யொன்றில் எழுதினாள் . அதனைத் தூதன் 
ஒருவன் வாயிலாகத் தென்காசிக்கு அனுப் 
பினாள் . 
தம்பியின் படையெடுப்பு 

ஓலையைப் பெற்ற தூதன் தென்காசியை 
அடைந்தான் . அரசனாகிய அதிவீரராமனை 
அவையில் கண்டு வணங்கினான் . அண்ணியார் 
அனுப்பிய ஒலையைப் பணிவுடன் கொடுத் 


56 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தான் . அதனைப் பெற்ற அதிவீரராமன் 
அதில் எழுதியிருந்த கருத்தைப் பலமுறை 
படித்தான் . இந்நூல் வேட்டை நாய் ஓடி 
இளைத்தது போன்றும் , கரும்பினை அடியி 
லிருந்து சுவைத்தது போன்றும் இருக்கிறது 
என்று அவ் வோலையில் எழுதியிருந்தது . 
அதனைக் கண்ட அதிவீரராமனுக்கு நெருப்பில் 
நெய் வார்த்தது போல் இருந்தது . அவன் 
தணியாத சினத்துடன் உடைவாளை உருவிக் 
கொண்டு புறப்பட்டான் .. " இப்பொழுதே 
தமையன் தலையை வெட்டி வீழ்த்துவேன் " 
என்று வீரம் பேசினான் . படை வீரர் 
பலருடன் அவன் கரிவலம்வந்த நல்லூரை 
அடைந்தான் . 


வழிபாட்டு வேளை 

அங்கு வந்த அதிவீரராமன் , தமையன் 
அரண்மனையுள்ளே புகுந்தான் . அங்கு வர 
துங்கராமன் இறைவழிபாட்டில் ஈடுபட் 
டிருந்தான் . அவன் நாள்தோறும் தவறாது 
சிவபூசை செய்பவன் . பூசையின் முடிவில் 
சிவபெருமானைத் துதித்துச் செய்யுள் ஒன்று 
இயற்றுவான் . பூமாலையுடன் அப் பாமாலை 
யினையும் அணிந்து மகிழ்வான் . அரண்மனை 
யுள்ளே புகுந்த அதிவீரராமன் , தமையன் 


காவியம் பாடிய காவலன் 


கா 


சிவபூசை செய்து கொண்டிருப்பதைத் தெரிந் 
தான் . வழிபாட்டு வேளையில் எந்த வன்செய் 
லும் செய்யக்கூடாது என்று பொறுத்திருந் 
தான் . அவன் கையில் வாளையேந்திப் பூசை 
யறையின் வாசலிலேயே நின்று கொண்டிருந் 


தான் . 


வது 


றைவனுக்குப் பாமாலை 

வரதுங்கராமன் சிவபூசையை முடித் 
தான் . வழக்கம்போல் பாமாலை யொன்றைத் 
தொடுத்துப் பத்தியுடன் பாடி வழிபட்டான் . 
இறைவன் புகழையே எப்போதும் பாட 
வேண்டும் , உலகில் பிறந்திறக்கும் மக்களைப் 
பாடுவதால் பயன் இல்லை ; அவ்வாறு பாடு 

மீண்டும் மீண்டும் உலகில் பிறப்ப 
தற்குக் காரணமாகும் . கோடிக்கணக்கான 
நரகக் குழியில் விழுந்து அழுந்துவதற்கும் 
அது காரணமாகும் . ஆதலால் புலவர்களே ! 
நீவிர் இறைவனையே நெஞ்சுருகிப் பாடுங்கள் ! 
இக்கருத்தினையுடைய பாடல் ஒன்றை அவன் 
பாடினான் . 
அரசன் பிழையை அறிதல் 

அப்பாட்டைக் கேட்ட அதிவீரராமன் 
உள்ளம் தழலில்பட்ட மெழுகைப் போல் 
உருகியது . அவன் கையில் இருந்த வாள் 


58 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தானாகவே நழுவித் தரையில் 

விழுந்தது . 
பூசையறையில் புகுந்து தமையன் தாளில் 
விழுந்து பணிந்தான் . பிழையைப் பொறுத்து 
அருளுமாறு தமையனை 

வேண்டினான் . 
குற்றத்தை உணர்ந்து கொண்ட தம்பியைத் 
தமையன் வாரித் தழுவிக் கொண்டான் . 
அண்ணியாரின் அறிவுரை 

இச்சமயத்தில் அங்கு வந்த வரதுங்கன் 
மனைவி நிகழ்ந்ததை அறிந்தாள் . அவள் தன் 
மைத்துனனாகிய அதிவீர ராமனுக்குச் சிறந்த 
அறிவுரை யொன்றைக் கூறினாள் . அரசே ! 
உடன்பிறப்பு என்பது உயர்ந்த தோள் 
வலிமை அல்லவா ! அதனை இழக்கத் துணிந் 
தீரே ! இராமனும் பர தனும் போன்ற உடன் 
பிறப்பு அல்லவா உலகில் உயர்வைத் தரும் ; 
கதிரவன் மைந்தனாகிய 

மைந்தனாகிய சுக்கிரீவனையும் , 
இலங்கை 

வேந்தனாகிய இராவணனையும் , 
பாண்டவரில் ஒருவனாகிய 

பார்த்தனையும் 
உடன் பிறப்பின் சிறப்பை உணர உற்று 
நோக்காதீர் ! " 
செஞ்சுடரின் மைந்தனையும் தென்னிலங்கை 

வேந்தனையும் 
பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே - விஞ்சு 
விரதமே பூண்டிந்த மேதினியை ஆண்ட 
பரதனையும் ராமனையும் பார் 


59 


காவியம் பாடிய காவலன் 


என்று பாடி , நாடாளும் மன்னனுக்கு நல் 
லறிவு கொளுத்தினாள் . 


உணர்த்தும் உண்மை 

அண்ணியாரின் அறிவுரையைக் கேட்டு 
அதிவீரராமன் அகமகிழ்ந்தான் . அவன் சிற் 
றறிவுடைய புலவர்களின் தலையில் குட்டிச் 
சிறந்த அறிவைப் பெறுமாறு செய்தான் . 
அவனும் நைடதம் போன்ற நன்னூல்களைப் 
பாடி நற்றமிழைக் காத்து வளர்த்தான் . 

இவ் 
வரலாற்றால் நாம் உணர்வது என்ன ? கற்ப 
வற்றைக் கசடறக் கற்கவேண்டும் . கற்ற 
வாறே வாழ்வில் நிற்றலும் வேண்டும் . இவ் 
வுண்மைகளை அதிவீரராமன் செயல்களால் 
அறிகின்றோம் அல்லவா ? 


9. தமிழ்ச் சங்கம் அமைத்த தலைவர் 


சேது நாடு 


என்று 


பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாய் 
விளங்குவது சேதுநாடு . இராமநாதபுரமும் 
அதைச் சூழ்ந்த நிலப்பகுதிகளுமே சேது நாடு 

குறிக்கப்பெறும் . இராமபிரான் 
இராவணனை வென்று சீதையை மீட்டுவர 
இலங்கைக்குச் சென்றான் . கடல் நடுவே 
அமைந்த இலங்கையை அடைவதற்கு அவன் 
சேது என்னும் அணையைக் கட்டினான் . அச் 
சேதுவைத் தன்பால் கொண்ட நாடே சேது 
நாடு எனப்பட்டது . 


சேதுக் காவல்பூண்ட சேதுபதி 

இத்தகைய சேதுநாட்டில் மறவர் குல 
மக்கள் மிகுதியாக வாழ்கின்றனர் . முற் 
காலத்தில் மறவர்குலத்தலைவராக விளங்கிய 
ஒருவர் அச்சேதுவைக்காக்கும் காவல் தலைமை 
பூண்டார் . அவரே சேதுபதி என்னும் 
பெயர் பெற்றார் . அச்சேதுவை யடுத்து 
இராமன் பூசித்து வழிபட்ட இராமேச்சுவரம் 
என்னும் தலம் உள்ளது . அஃது இந்துக்கள் 
போற்றி வழிபடும் புண்ணியத் தலமாகும் . 
அதனை யடுத்துத் திருப்புல்லாணி , உத்தர 


தமிழ்ச் சங்கம் அமைத்த தலைவர் 


61 


கோசமங்கை என்னும் இரு 

தலங்கள் 
உள்ளன . இத்தலங்களை வழிபடுவதற்கு நாட் 
டின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் திரள் 
திரளாக வருகின்றனர் . 
சேதுபதிகளின் சிறப்பு 

திருக்கோவில்களைப் பேணிக் காப்பதற் 
குத் தக்கார் ஒருவர் வேண்டும் . தலயாத்திரை 
வரும் மக்களுக்குக் கள்வராலும் பிறரா 
லும் தீங்கு நேராமல் காப்பளிக்க வல்லார் 
வேண்டும் . இத்தகைய அரும்பணியை ஏற்று 
நின்றவரே சேதுபதி என்னும் சிறந்த வீரர் . 
அவர் வழியில் தோன்றிய தலைவர்களே 
சேதுபதிகள் ஆவர் . இச்சேதுபதிகள் வீரம் , 

, 
தமிழ்ப்பற்று , தெய்வ பக்தி , கொடை முத 
லியவற்றால் சிறந்து விளங்கினர் . 
பாலவனத்தம் குறுநில மன்னர் 

இத்தகைய சேதுபதி மரபில் தோன்றிய 
சிறந்த வீரர் பொன்னுச்சாமித் தேவர் என் 
பார் . இவர் சேது நாட்டின் பகுதிகளாகிய 
பாலவனத்தம் , பாலயம்பட்டி என்னும் சிற் 
றூர்களை ஆளும் குறுநில மன்னராக விளங் 
கினார் . இவர் தமிழ்ப்புலவர்களை இனிது 
ஆதரித்த வள்ளல் ஆவார் . மகாவித்துவான் 
மீனாட்சிசுந்தரம் பிள்ளை , வித்துவான் தியாக 


62 


தமிழ் காத்த தலைவர்கள் 


ராசச் செட்டியார் , ஆறுமுகநாவலர் போன்ற 
புலவர்கள் , தேவருடைய உதவியைப் பெரி 
தும் பெற்றவர் ஆவர் . ஆறுமுக நாவலர்க்குப் 
பெரும் பொருளை அளித்துத் திருக்குறள் , 
திருக்கோவையார் , சேது புராணம் ஆகிய 
நூல்களைப் பதிப்பிக்குமாறு செய்தார் . 


தேவரின் மக்கள் மூவர் 

இவ்வாறு தமிழைக் காத்த தலைவராகிய 
பொன்னுச்சாமித் தேவருக்கு ஆண் மக்கள் 
மூவர் பிறந்தனர் . அவர்கள் கோட்டைச் 
சாமித் தேவர் , சீமைச்சாமித் தேவர் , 
பாண்டித்துரைத் தேவர் என்போர் ஆவர் . 
அவர்கள் மூவரும் மூவகையில் சிறந்து விளங் 
கினர் . ஆங்கில அறிவு , உலகியல் அறிவு , 
சொல்வன்மை , வீரம் இவற்றால் சிறந்தவர் 
கோட்டைச்சாமித் தேவர் .. சீமைச்சாமித் 
தேவர் சிறந்த இசைப்புலமை உடையவர் . 

. 
கடைசிப் 

பிள்ளையாகிய பாண்டித்துரைத் 
தேவர் ஈகையிலும் கலைகளிலும் இணையற்று 
விளங்கினார் . இம்மூவரும் இளம்பருவத்தின 
ராய் இருக்கும் பொழுதே பொன்னுச்சாமித் 
தேவர் விண்ணுலகு அடைந்தார் . அக்காலத் 
தில் 

சமஸ்தான ஆட்சியாளராக 
சேஷாத்திரி ஐயங்கார் என்பவர் இருந்தார் . 


சேது 


தமிழ்ச் சங்கம் அமைத்த தலைவர் 


63 


அவர் பிள்ளைகள் மூவரையும் நல்ல முறையில் 
வளர்த்து வந்தார் . 
பாண்டித்துரையின் தமிழ்ப் பயிற்சி 

பாண்டித்துரைத் தேவர் கல்வி கேள்வி 
களில் தேர்ச்சியுற்றார் . தம் சொத்துக்களை 
ஏற்றுக்கொள்ளும் பருவத்தையும் எய்தினார் . 
பாலவனத்தம் குறுநில மன்னராக ஆட்சிப் 
பொறுப்பை யேற்றார் . இவர் சதாவதானம் 
முத்துச்சாமி ஐயங்காரிடம் கம்பராமாயணம் 
முழுவதும் பாடம் கேட்டார் . மதுரை வித்து 
வான் இராமசாமிப் பிள்ளையிடம் பல அரிய 
தமிழ் நூல்களைப் பயின்றார் . பழநிக் குமாரத 
தம்பிரானிடம் சைவசமய நூல்களை நன்றாகக் 
கற்றுத் தெளிந்தார் . இவ்வாறு தேவர் பல 
புலவர்களிடம் கற்றுத் தமிழறிவையும் சமய 
அறிவையும் பெருக்கிக்கொண்டார் . 
தேவரின் அரசவை 

இவர் செய்யுள் இயற்றும் வன்மையிலும் 
பேச்சு வன்மையிலும் சிறந்து விளங்கினார் . 
இவருக்கு இசையறிவும் வாய்த்திருந்தது . 
அதனால் வடமொழிப் புலவர்கள் , தமிழ்ப் 
புலவர்கள் , இசைப் புலவர்கள் ஆகியோர் 
இவர் அவையை எப்பொழுதும் அணி செய் 
தனர் . தேவர் தம் அவையில் தமிழ் நூல்களைப் 


. 


64 


தமிழ் காத்த தலைவர்கள் 


போன்று 


பற்றி ஆராய்வார் . சிறந்த கருத்துக்களை 
எடுத்துரைப்பார் . பிற புலவர்கள் சொல்லும் 
அரிய கருத்துக்களைக் கேட்டு மகிழ்வார் . 
இனிய செய்யுட்களை இயற்றுவார் . இவ்வாறே 
பாண்டித்துரைத் தேவர் தம்காலத்தை இனிய 
முறையில் கழித்துவந்தார் . இவர் இராமநாத 
புரம் மன்னராக விளங்கிய பாஸ்கர சேது 
பதிக்கு வலக்கை 

விளங்கினார் . 
சேதுபதியிடம் பரிசுபெற விரும்பும் புலவரும் 
கலைஞரும் முதலில் தேவரிடம் தம் திறமை 
யைக் காட்டிப் பரிசு பெற்று வரவேண்டும் . 
தேவர் மதித்துப் பாராட்டிய புலவர்களுக்கே 
சேதுபதியின் அரசவையில் வரவேற்பு 
உண்டு. 
இராகவ சிங்கங்கள் 

தேவர் தமிழ்ப்பெரும் புலவர்களான 
ரா . இராகவையங்கார் , மு . இராகவையங்கார் 
என்னும் இருவரையும் பெரிதும் ஆதரித்தார் . 
தமக்குக் கம்பராமாயணம் கற்பித்த ஆசிரியர் 
முத்துச்சாமி ஐயங்காரின் மகனார் மு . இராக 
வையங்கார் என்ற முறையால் அவருடைய 
தமிழ்க் கல்வி வளர்ச்சிக்குத் தேவர் பேருதவி 
புரிந்தார் . இவ்விரண்டு இராகவ சிங்கங்களும் 
சேது வேந்தரின் அவைக்களப் புலவர்களாகச் 
சிறந்துவிளங்கினர் . இவ்விருவரும் இரட்டைப் 


தமிழ்ச் சங்கம் அமைத்த தலைவர் 


65 . 


புலவர்களைப் 

போல அத்தை 
அம்மான் சேயும் ஆவர் . 


மகனும் , 


- 


இ 


4 


பாண்டித்துரையின் தமிழ்ப்பணி 

தேவர் தாம் கற்றுணர்ந்த சிறந்த நூல் 
களிலிருந்து சுவையான பாடல்களைத் தொகுத் 
தார் . அவற்றைப் பல தலைப்புக்களில் வகுத் 
தார் . பன்னூல் திரட்டு என்னும் பெய 
ருடன் அந்நூலை வெளியிட்டார் . சைவ சமயப் 


66 


தமிழ் காத்த தலைவர்கள் 


பொதுப்பாடல்களைத் தொகுத்தும் வகுத்தும் 
சைவ மஞ்சரி என்னும் பெயரால் ஒரு நூலை 
வெளியிட்டார் . தமிழறிஞர் சாமிநாதைய 
ரைப் பலகால் தமது அரண்மனைக்கு வர 
வழைத்துச் சிறப்புக்கள் செய்தார் . அவரிடம் 
பெரும்பொருளை உதவிப் புறப்பொருள் 
வெண்பாமாலை , மணிமேகலை , திருவிளையாடற் 
புராணம் போன்ற நூல்களை வெளியிடுமாறு 
செய்தார் . மதுரை வித்துவான் இராமசாமிப் 
பிள்ளைக்குப் பொருள் உதவி புரிந்து , சிவப் 
பிரகாசர் நூல்களை வெளியிடச் செய்தார் . 
இங்ஙனம் தமிழ் நூல்களை நாடெங்கும் பரவு 
மாறு செய்து தமிழைக் காத்த தலைவரானார் . 


மதுரையில் தமிழ் நிலை 

தேவருக்கு மதுரையில் எழுந்தருளியுள்ள 
சோமசுந்தரப் பெருமானிடம் மிகுந்த பத்தி 
யுண்டு . அதனால் அடிக்கடி மதுரைமாநகருக்கு 
வந்து அப்பெருமானை வழிபட்டுச்செல்லுவார் . 
அவர் தம்முடைய மாளிகைக்குச் சோமசுந்தர 
விலாசம் என்றும் பெயர் வழங்கினார் . 

ஒரு 
சமயம் அவர் மதுரைக்கு வந்திருந்த பொழுது 
அவரைச் சொற்பொழிவு ஆற்றுமாறு 
அறிஞர் பலர் வேண்டினர் . அவரும் அதற்கு 
இசைந்தார் . தமிழுக்குக் கதியென விளங்கும் 


தமிழ்ச் சங்கம் அமைத்த தலைவர் 


67 


கம்பராமாயணம் , திருக்குறள் என்னும் இரு 
நூல்களையும் எங்கிருந்தாவது பெற்று வரு 
மாறு ஆட்களை ஏவினார் . மதுரையில் எவரிட 
மும் அந்நூல்கள் கிடைக்கவில்லை . அங்குள்ள 
கடைகளிலும் அந்நூல்கள் விலைக்குக் கிடைக்க 
வில்லை . இந்நிலையைக் கண்டு தேவர் மிகவும் 
வருந்தினார் . ஒரு காலத்தில் சங்கம் இருந்து 
தமிழ் ஆராய்ந்த மதுரையிலோ இந்த இழிந்த 
நிலை இருக்கவேண்டும் என்று ஏங்கினார் . 
தமிழ் வளர்த்த பாண்டியரின் தலைநகரமே 
தமிழை மறந்துவிட்டநிலை அவரைப் பெரிதும் 
வாட்டியது . 


மதுரை அரசியல் மாநாடு 


1901 ஆம் ஆண்டு மதுரையில் அரசியல் 
மாநாடு ஒன்று நடைபெற்றது . அம்மா நாட் 
டின் வரவேற்புக் குழுத் தலைவராகப் பாண் 
டித்துரைத் தேவர் அமைந்தார் . மாநாட்டின் 
தொடக்கத்தில் தேவர் யாவரும் வியக்குமாறு 
வரவேற்புரை நிகழ்த்தினார் . மூன்று நாட்கள் 
தொடர்ந்து அம்மாநாடு நடைபெற்றது . 
மாநாட்டின் முடிவிலும் 

தேவர் 

பேச 
வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது . அப்பேச்சே 
மதுரையில் நான்காம் தமிழ்ச் சங்கம் அமைப் 
பதற்குக் காரணம் ஆயிற்று . 


68 


தமிழ் காத்த தலைவர்கள் 


தமிழ்ச் சங்கத் தொடக்கம் 

மீண்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் 
தமிழ்ச் சங்கத் தொடக்க விழா நிகழ்ச்சிகள் 
நடைபெற்றன . மதுரைச் சேதுபதி கலாசாலை 
மண்டபத்தில் மாபெரும் கூட்டம் கூடியது . 
சேதுவேந்தராகிய பாஸ்கர சேதுபதி விழாத் 
தலைவராகவும் சங்கத்தலைவராகவும் வீற்றிருந் 
தார் . அவ்விழாவில் நான்காம் தமிழ்ச் சங் 
கம் அமைக்கப்பெற்றது . பாண்டித்துரைத் 
தேவர் , மதுரை வடக்கு வெளி வீதியில் இருந்த 
தமது மாளிகையினைத் தமிழ்ச் சங்கத்திற்குக் 
கொடையாக மனம் உவந்து கொடுத்தார் .. 
சேதுபதி செந்தமிழ்க் கலாசாலை , பாண்டியன் 
புத்தகசாலை , நூல் ஆராய்ச்சிச்சாலை , சங்கப் 
பதிப்பகம் முதலியன அமைக்கப்பட்டன . 
நான்காம் தமிழ்ச் சங்கம் 

நாராயண ஐயங்கார் என்னும் நற்றமிழ்ப் 
புலவர் , கலாசாலைத் தலைமைப் புலவராகப் 
பணியேற்றார் . சங்கத்திலிருந்து செந்தமிழ் 
என்னும் திங்கள் இதழ் தொடங்கப்பெற்றது . 
அதற்கு ரா . இராகவையங்கார் ஆசிரியராய் 
அமர்ந்தார் . அதற்குத் துணை 

துணை ஆசிரியராக 
மு . இராகவையங்கார் அமைந்தார் . சங்கக் 
கலாசாலையில் தமிழ் வகுப்புக்கள் நடத்தப் 
பெற்றன . பண்டிதப் பட்டம் பெறுவதற்கு 


தமிழ்ச் சங்கம் அமைத்த தலைவர் 


69 


மாணவர் பலர் தமிழைப் பயிலத் தொடங் 
இனர். மதுரையில் , செந்தமிழ் மீண்டும் 
செழித்து ஓங்கத் தொடங்கியது . 
சுகாத்தியர் திருக்குறள் 

இங்ஙனம் சங்கம் அமைத்த தலைவராகிய 
பாண்டித்துரைத் தேவர் அளவிலாத் தமிழ்ப் 
பற்று உடையவர் . பிழைபடப் பேசுவதையும் 
எழுதுவதையும் பெரிதும் வெறுப்பவர். 
பிழைகளையுடைய நூல்களைக் கையால் தொடி 
வும் கூசுவார் . இத்தகைய தேவரை ஒருகால 
ஸ்காட் என்னும் துரைமகனார் காண்பதற்கு 
வந்தார் . அவர் தேவரிடம் ஒரு நூலைக் 
கொடுத்தார் . அழகிய முறையில் அச்சிடப் 
பெற்றிருந்த அப் புத்தகத்தின் உறையில் 
சுகாத்தியர் திருத்திய திருக்குறள் என்று 
பொறித்திருந்தது . அப் பெயரைப் பார்த் 
ததுமே தேவருக்குச் சினம் எழுந்தது . அங் 
புத்தகத்தைத் திறந்து பார்த்தார் . முதல் 
குறளிலேயே திருத்தம் செய்யப்பட்டு 
இருந்தது . 

அகர முதல எழுத்தெல்லாம் ; ஆதி 

பகவன் முதற்றே உலகு 
என்பது முதற்குறள் . அதன் இரண்டாவ 


அடியினை , 


த.கா.த.-- 6 


70 


தமிழ் காத்த தலைவர்கள் 


1 


" 


உகர முதற்றே உலகு 
என்று அவர் திருத்தி யிருந்தார் . இவ்வாறே 
அத் துரைமகனார் எதுகை மோனைகள் அமை 
யாத குறட்பாடல்களைத் தமது விருப்பம் 
போல் மாற்றி அமைத்திருந்தார் . அத் திருத் 
தங்கள் தேவருடைய சினத்தைப் பெருக்கின . 
அவர் அதனை அடக்கிக்கொண்டார் .. 
திருக்குறள் தீக்கிரை 

தேவர் , அத்துரைமகனாரை நோக்கித் , 
தாங்கள் இம்முறையில் எத்தனை படிகள் 
அச்சிட்டீர்கள் ? என்று கேட்டார் . ஐந் 
நூறு படிகள் அச்சிட்டேன் என்றார் அவர் . 
இப்போது தங்கள் கையில் எஞ்சியுள்ள 
படிகள் எத்தனை ? என்று கேட்டார் தேவர் . 
இருநூறு படிகள் செலவாகி விட்டதாயும் 
முந்நூறு படிகளே எஞ்சியுள்ளன என்றும் 
அவர் கூறினார் . படி யொன்றின் விலை 

ஒரு 
ரூபாய் என்று குறித்திருந்தார் . தேவர் அத் 
துரைமகனாரிடம் 

முந்நூறு ரூபாய்களைக் 
கொடுத்தார் ; தங்களிடம் உள்ள முந்நூறு 
படிகளையும் 

அனுப்பிவிடுங்கள் 
என்று கூறி அவரை வழியனுப்பினார் . அவர் 
தாம் பதிப்பித்த நூலின் மேல் தேவர் மிகுந்த 
விருப்பம் கொண்டுவிட்டார் என்று எண்ணிச் 
சென்றார் . மறுநாளே மதுரையிலிருந்து அந் 


எனக்கே 


தமிழ்ச் சங்கம் அமைத்த தலைவர் 


71 


நூல்கள் இராமநாதபுரத்திற்கு வந்து சேர்ந் 
தன . உடனே தேவர் அவற்றை நெருப்பிற்கு 
இரையாக்கினார் . பிழையான நூல்கள் , மக்கள் 
கையில் ஏறக்கூடாது என்னும் எண்ணத்தா 
லேயே அவர் அவ்வாறு செய்தார் . 


உணர்ந்த உண்மை 

பாண்டித்துரைத் தேவர் தமிழ்ப்புலவர் 
களை ஆதரித்தார் . தமிழ் நூல்களை வெளி 
யிட்டார் . அவற்றை வெளியிடுவார்க்குப் 
பெரும்பொருளை உதவினார் . மதுரையில் 
கான்காம் தமிழ்ச் சங்கத்தை நாட்டினார் .. 
பிழைபட வெளிவந்த நூல்களைப் பணம் 
கொடுத்து வாங்கித் தீயில் இட்டார் . இவரது 

. 
வரலாற்றால் நாம் அறிவது என்ன ? ஒவ் 
வொருவரும் தம்மால் இயன்ற அளவு தமிழ்ப் 
பணி செய்ய வேண்டும் . இவ்வுண்மையை 
இவ் வரலாற்றால் தெரிந்தோம் அல்லவா ? 


சென்ற 


பல 


10. வசனநடை கைவந்த வல்லார் 
பழந்தமிழ் நூல்கள் 

நம் தாய்மொழியாகிய தமிழில் பல்லா 
யிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அரிய நூல்கள் 
உள்ளன . 

நூற்றாண்டின் 
இடைப்பகுதி வரையில் தோன்றிய நூல்கள் 
எல்லாம் செய்யுள் நடையிலேயே அமைந் 
தவை . சிலப்பதிகாரம் , இறையனார் களவியல் 

போன்ற சில நூல்களில் இடை 
யிடையே உரைநடைப் பகுதிகள் காணப்படு 

அவை யெல்லாம் செய்யுளைப் 

நடையுடையனவே ; எளிதாகப் 
பொருள் உணரும் இயல்புடையன அல்ல . 


உரை 


கின் றன . 
போன்ற 


உரையாசிரியர்கள் உரைநடை 


இளம்பூரணர் , நச்சினார்க்கினியர் , பேரா 
சிரியர் போன்ற உரையாசிரியர்கள் தொல் 
காப்பியம் என்னும் இலக்கண நூலுக்கு உரை 
வரைந்துள்ளனர் . திருக்குறள் என்னும் அற 
நூலுக்குப் பரிமேலழகர் போன்ற பல உரை 
யாசிரியர்கள் உரை எழுதியுள்ளனர் . கலித் 
தொகை , சிந்தாமணி போன்ற இலக்கியங் 
களுக்கும் நச்சினார்க்கினியர் உரை எழுதியுள் 
ளார் . சிலப்பதிகார 

சிலப்பதிகாரக் காவியத்திற்கு அடி 


1 


73 


வசனநடை கைவந்த வல்லார் 


4 


பன்னூறு 


யார்க்கு நல்லார் - என்னும் ஆசிரியர் உரை 
எழுதியுள்ளார் . இவ்வுரைப்பகுதிகள் எல்லாம் 
உரைநடையால் அமைந்தவை ; 
ஆண்டுகளுக்கு முன்னமேயே தோன்றியவை . 
எனினும் அவற்றை முழுதும் உரைநடையால் 
ஆகிய நூல்கள் என்று சொல்லமுடியாது . 
தமிழ் பரவுதற்குத் தடை 

பிற்காலத்தில் செய்யுள் 
கற்பவர் மிகவும் குறைந்தனர் . புலவர்களே 
அவற்றைப் போற்றிக் கற்க வேண்டிய நிலை 
ஏற்பட்டது . அதனால் தமிழரிடையே சிறந்த 
கருத்துக்கள் பரவுதற்குத் தடையாயிற்று . இந் 
நிலையைக் கண்ட தமிழறிஞர் பலர் , காலத் 
திற்கு ஏற்ற உரைநடை நூல்களை ஆக்கத் 
தொடங்கினர் . 

வசனம் 
என்றும் வழங்குவது உண்டு . 


நூல்களைக் 


உரைநடையை 


வசன நடை கைவந்த வல்லார் 

சென்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டில் 
சிறந்த வசன நூல்களை வரைந்து பரப்பியவர் 
ஆறுமுக நாவலர் என்னும் அறிஞர் ஆவார் . 
அவரது வசன நடை சிறுவர்களும் விரும்பிக் 
கற்கும் சுவை உடையதாக அமைந்தது . 
ஆதலின் அறிஞர்கள் அவரை வசன நடை 
கைவந்த வல்லார் என்று பாராட்டுவர் . அவர் 


74 


தமிழ் காத்த தலைவர்கள் 


சிறுவர் முதல் முதியோர் வரை எல்லோரும் 
நல்ல தமிழ் நூல்களைக் கற்றுணரவேண்டும் 
என்று விரும்பினார் . அதனால் அவர் பழைய 
செய்யுள் நூல்களை வசன நடையில் எழுதிப் 
பரப்பிவரலானார் . 


வசன 


நாவலர் 


று பெயர் . 


இலங்கை நாட்டில் யாழ்ப்பாணம் 

நடையால் தமிழை - வளர்த்த 
ஆறுமுக 

இலங்கை நாட்டைச் 
சார்ந்தவர் . நம் தமிழகத்திற்குத் தெற்கே 
கடல் நடுவே அமைந்த ஒரு தீவு இலங்கை 
நாடு . அதனை ஈழநாடு என்றும் குறிப்பது 
உண்டு . அவ்விலங்கை நாட்டின் வடபால் 
உள்ள பகுதிக்கு யாழ்ப்பாணம் என் 
அங்கு வாழும் மக்களை யாழ்ப்பாணத்தார் 
என்பர் . பண் என்பது இசையைக் குறிக்கும் . 
பண்ணில் வல்லவர் பாணர் எனப்பட்டனர் . 
யாழ் இசையில் வல்லவர்களாகிய பாணர் 
யாழ்ப்பாணர் என்று வழங்கப்பெற்றனர் . 
யாழ்ப்பாணர்கள் பெருகி வாழ்ந்த இடம் 
யாழ்ப்பாணம் எனப் பெயர் 

பெயர் பெற்றது .. 
இலங்கை வேந்தன் ஆகிய இராவணன் யா 
இசையில் வல்லவன் அல்லவா ? அவன் யாழ் 
இசை வல்லாரைத் தன் நாட்டில் குடியேற்றி 
இருக்கலாம் . 


வசன நடை 

கைவந்த வல்லார் 


75 


யாழ்ப்பாணம் ஞானப்பிரகாசர் 

யாழ்ப்பாணத்தில் வாழ்பவர்கள் தமிழ் 
மக்கள் . அவர்கள் தூய தமிழைப் பேசும் 
இயல்புடையார் . அங்குத் தமிழும் சைவமும் 
தழைத்து ஓங்கி வளர்ந்துள்ளன . அப்பகுதி 
யில் திருநெல்வேலி என்று ஓர் ஊர் உண்டு . 
அவ்வூரில் ஞானப்பிரகாசர் என்னும் அறிஞர் 
ஒருவர் தோன்றினார் .. அவர் 

கார்காத்த 
வேளாளர் குலத்தைச் சார்ந்தவர் ; தமிழ் ,, 
வடமொழி ஆகிய இரு மொழிகளிலும் வல்ல 
வர் . அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து திரு 
வண்ணாமலையில் துறவு பூண்டார் . 


பெற்றோரும் உற்றோரும் 

இத்தகைய ஞானப்பிரகாசர் மரபில் 
கந்தப் பிள்ளை என்னும் ஒருவர் விளங்கினார் . 
அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூரைச் 
சேர்ந்தவர் . அவருடைய மனைவியார் சிவகாமி 
யம்மையார் . இவர்கள் இருவருக்கும் ஐந்து 
ஆண்மக்களும் மூன்று பெண்மக்களும் பிறந்த 
னர் . அவ்வைந்து ஆண் மக்களில் இறுதியில் 
தோன்றியவரே ஆறுமுகநாவலர் ஆவர் . முதல் 
நான்கு ஆண்மக்களும் அரசியல் அலுவல் 
களில் அமர்ந்திருந்தனர் . அவர்கள் முறையே 
மருத்துவம் , இசை , தமிழ்ப்புலமை , உலகி 


76 


தமிழ் காத்த தலைவர்கள் 


யல் அறிவு என்பவற்றில் சிறந்து விளங் 
கினர் . 


ளமைக் கல்வி 

ஆறுமுக நாவலர் 1822 ஆம் ஆண்டில் 
பிறந்தார் . அவர் இளமையிலேயே கல்வியில் 
ஆர்வம் உடையவராய் இருந்தார் . நல்லூரில் 
திண்ணைப் 

பள்ளிக்கூடம் நடத்தி வந்த 
சுப்பிரமணிய பிள்ளையிடம் அவர் தொடக்கக் 
கல்வி பயின்றார் . அவரிடமே நீதி நூல்களையும் 
நிகண்டு முதலான கருவி நூல்களையும் கற்றார் . 
அவர் ஒன்பதாம் வயது வரை சாதாரணமாகக் 
கற்கும் மாணவரைப் போலவே 

காணப் 
பட்டார் . அவரது தலை மிகப் பெரியது ; பிற 
உறுப்புக்கள் சூம்பி 

இருந்தன . 

அதனால் 
அவரைப் பாணாத்தலையர் என்று பலரும் 
அழைப்பர் . 


புலவர்களிடம் தமிழ்க் கல்வி 
நாவலருக்கு ஒன்பது வயது 

வயது நடந்து 
கொண்டிருக்கும்பொழுது அவர் தந்தையார் 
இறந்தார் . அவர் தாம் இறப்பதற்கு முன் 
நாடக நூல் ஒன்றை எழுதத் தொடங்கினார் . 
அதனை முடிப்பதற்குள் இறந்துவிட்டார் . அப் 
பொழுது தந்தையார் குறையாக வைத்துச் 
சென்ற அந் நாடகத்தை நாவலர் பாடி முடித் 


வசனநடை கைவந்த வல்லார் 


77 


தார் . அச் செயலைக் கண்டு நாவலரின் 
தமையன்மார் மிகவும் வியந்தனர் . அவருக்குத் 
தக்க புலவர்களைக் கொண்டு தமிழறிவை 
ஊட்ட விரும்பினர் . அவரை அக்காலத்துச் 


. 


மே 


சிறந்த பேரறிஞர்களாக விளங்கிய சரவண 
முத்துப் புலவர் , இருபாலைச் சேனாதிராயர் 
என்னும் புலவர்களிடம் இலக்கண இலக்கி 
யங்களைக் கற்குமாறு செய்தனர் . 


78 


தமிழ் காத்த தலைவர்கள் 


ஆங்கிலக் கல்வியும் ஆசிரியப் பணியும் 

அவரது தமிழ்ப் புலமையைக் கண்ட 
சகோதரர்கள் அவருக்கு ஆங்கிலக் கல்வியும் 
அரிக்க விரும்பினர் . அதனால் அவரைப் 
பன்னிரண்டாம் வயதில் பார்சிவல் பாதிரி 
யாரின் ஆங்கிலக் கலாசாலைக்கு அனுப்பினர் . 
அவர் ஆங்கிலத்தையும் பாங்குறப் பயின்றார் . 
ஆங்கிலத்தைத் தமிழிலும் தமிழை ஆங்கிலத் 
திலும் மொழிபெயர்க்கும் திறமை , அவருக்கு 
அருமையாக வாய்த்தது . அவரது புலமைத் 
திறனைக் கண்ட பாதிரியார் , அவரைத் தம் 
கலாசாலையில் ஆசிரியராக நியமித்தார் . 
அவரை மேல்வகுப்பிற்குத் தமிழும் , கீழ் 
வகுப்பிற்கு ஆங்கிலமும் கற்பிக்குமாறு 
செய்தார் . 
விவிலிய மொழிபெயர்ப்பு 

நாவலரின் இருமொழிப் புலமையைப் 
பாதிரியார் நன்கு பயன்படுத்த விரும்பினார் . 
கிறித்துவ வேதமாகிய விவிலிய 
தமிழில் மொழிபெயர்க்குமாறு நாவலரை 
வேண்டினார் . அவரும் அந்நூலைச்செம்மையாக 
மொழிபெயர்த்தார் . தமிழ் நாட்டுச் சென்னை 
மாநகரிலும் சிலர் விவிலிய நூலைத் தமிழில் 
மொழிபெயர்த்தனர் . பார்சிவல் பாதிரியார் ,, 
நாவலரைச் சென்னைக்கு அழைத்து வந்தார் . 


நூலைத் 


வசனநடை கைவந்த வல்லார் 


79 


உரைநடை 


அவர் ஆக்கிய விவிலிய மொழிபெயர்ப்பைக் 
கிறித்துவ சங்கத்தாரிடம் அளித்தார் . அதைப் 
போல் அறிஞர்கள் பலர் ஆக்கிய மொழி 
பெயர்ப்புகளும் சங்கத்தாருக்கு வந்திருந்தன . 
தமிழும் ஆங்கிலமும் வல்ல அறிஞர்கள் பலர் 
கூடியிருந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்தனர் . 
அவற்றுள் ஆறு முக நாவலரின் 

மொழி 
பெயர்ப்பே முதன்மையானது என்று தேர்ந்து 
எடுத்தனர் . அதனால் நாவலர் 
எழுதுவதில் வல்லவர் என்ற புகழ் நாடெங் 
கும் பரவியது . 
சமயப்பணி , தமிழ்ப்பணி 

நாவலர் சிவபத்தியிற் சிறந்தவர் ; சைவ 
சமயத்தில் ஆழ்ந்த பற்று உடையவர் . அதனால் 
அவர் சைவ சமய உண்மைகளை நன்றாக அறிய 
வேண்டும் என்று ஆசைப்பட்டார் . அதற் 
காகச் சைவ சமய நூல்களைச் செம்மையாகக் 
கற்றுத் தெளிந்தார் . வடமொழியில் உள்ள 
ஆகம் 

கற்று 

அறிய 
விரும்பினார் . அதற்காக 

வடமொழியைப் 
பயின்றார் . அதிலும் சிறந்த அறிவைப் 
பெற்றார் . அவர் சைவத்தையும் தமிழையும் 
வளர்ப்பதையே தம் குறிக்கோளாகக் கொண் 
டார் . அதனை நிறைவேற்றும் வசன நூல்களை 
எளிய நடையில் எழுதி வெளியிட்டார் . அவர் 


சைவ 


நூல்களைக் 


180 


தமிழ் காத்த தலைவர்கள் 


வாக 


காலையிலும் இரவிலும் மாணவர் பலருக்குத் 
தமிழ் நூல்களையும் சமய நூல்களையும் கற் 
பித்தார் . பல ஊர்களுக்கும் சென்று அரிய 
சொற்பொழிவுகள் ஆற்றினார் . 
சைவப் பிரகாச வித்தியாசாலை 
அவர் தமது 

இருபத்தாறாம் வயதில் 
ஆசிரியப் பணியிலிருந்து விலகினார் . யாழ்ப் 
பாணத்தில் உள்ள வண்ணார்பண்ணை என் 
னும் ஊரில் சைவப் பிரகாச வித்தியாசாலை 
என்னும் பள்ளியை அமைத்தார் . அப்பள்ளி 
யில் தம் மாணவர்கள் பலரை ஆசிரியர்க 
நியமித்தார் . அதன் 

வாயிலாகச் 
சமயத்தையும் தமிழையும் பரப்பினார் . அப் 
பள்ளியில் கற்பிப்பதற்காகப் பால பாடங் 
களையும் சைவ சமய நூல்களையும் எளிய உரை 
நடையில் எழுதி அச்சிட்டார் . சிதம்பரத்தி 
லும் அதைப் போன்று ஒரு பள்ளிக்கூடத்தை 
ஏற்படுத்தினார் . யாழ்ப்பாணத்தில் உள்ள பல 
ஊர்களில் அத்தகைய பள்ளிகளை 

நிறுவு 
தற்குத் தூண்டினார் . இங்ஙனம் அவர் இடை 
விடாமல் தமிழ்த் தொண்டும் சமயத்தொண் 
டும் ஆற்றி வந்தார் . 
ஆதீனத்தில் நாவலர் பட்டம் 

நாவலர் சமயச் சொற்பொழிவு செய் 
வதில் வல்லவர் . தமிழ் இலக்கியங்களைப் 


வசனநடை கைவந்த வல்லார் 


81 


பற்றிப் பேசுவதில் பெருந் திறமை படைத் 
தவர் . அவருடைய 

சொல்வன்மையைப் 
பலரும்பாராட்டிப்பேசினர் . திருவாவடுதுறை 
ஆதீனத் தலைவராக இருந்த மேலகரம் சுப்பிர 
மணிய தேசிகர் அவரைப் பற்றிக் கேள்வி 
யுற்றார் . அவரைத் தமது திருமடத்திற்கு 
வருமாறு அன்புடன் அழைப்பு அனுப்பினார் . 
அதனை ஏற்ற ஆறுமுக நாவலர் ஆதீனத் 
தலைவரைக் காண்பதற்கு வந்தார் . அப் 
பொழுது மகாவித்துவான் மீனாட்சிசுந்தரம் 
பிள்ளை ஆதீனப் புலவராக அங்கு அமர்ந் 
திருந்தார் . அவ்விடத்தில் நாவலரைச் சமயச் 
சொற்பொழிவு ஆற்றுமாறு அனைவரும் 
வேண்டினர் . அவருடைய நாவன்மையைக் 
கண்டு வியந்த ஆதீனத் தலைவர் , அவருக்கு 
நாவலர் என்ற நற்பட்டத்தைச் சூட்டிப் 
பாராட்டினர் . அவருக்குப் பொன்னாடையும் 
பொற்கிழியும் வழங்கிப் போற்றினர் . அவர் 
தமது இருபத்தேழாம் வயதில் , இத்தகைய 
சிறப்பைப் பெற்றார் . 
வசன நூல்களும் பதிப்புக்களும் 

நாவலருக்குச் செய்யுள் இயற்றும் திறமை 
சிறு பருவத்திலேயே நன்றாக அமைந்திருந் 
தது . எனினும் அவர் காலத்திற்கு ஏற்றவாறு 
தமிழ்த்தொண்டு செய்ய விரும்பினார் . மக்க 


32 . 


தமிழ் காத்த தலைவர்கள் 


ளிடையே தமிழ் ஆர்வத்தைப் பெருக்குவ 
தற்கு வசன நூல்களே தேவை என்று தெரிந் 
தார் : பெரிய புராண வசனம் , திருவிளையாடற் 
புராண வசனம் போன்ற வசன நூல்களை 
எழுதினார் . ஆங்கிலத்தில் உள்ள நிறுத்தற் 
குறிகளைத் தம் நூல்களில் கையாண்டார் . 
இவ்வகையில் அவர் தமிழுக்கு முதல் வழி 
காட்டியாய் விளங்கினார் . அவர் தம் நூல் 
களைப் பிழை யில்லாமல் அச்சிடுவதற்குச் 
சொந்தமான அச்சகம் ஒன்றை அமைத்தார் . 
அதன் வாயிலாகப் பல தமிழ் நூல்களை ஒரு 
பிழையும் இல்லாமல் - அச்சிட்டு உதவினார் .. 
நாவலர் பதிப்பில் எந்தப் பிழையும் இராது 
என்ற உறுதியான நம்பிக்கையை நாட்டில் 
உண்டு பண்ணினார் . 
பதிப்பின் சிறப்பு 

ஆறுமுக நாவலர் சென்னையில் வித்தி 
யா நுபாலன இயந்திரசாலை என்னும் பெய 
ரால் அச்சகம் ஒன்றை அமைத்தார் . அதன் 
வாயிலாகவும் பல தமிழ் நூல்களைப் பின் 
யின்றிப் பதிப்பித்தார் . இவருடைய பதிப்பின் 
சிறப்பை இராமநாதபுரம் பொன்னுசாமித் 
தேவர் , திருவாவடுதுறை ஆதீனத் தலைவர் 
முதலானோர் . பார்த்து வியந்தனர் . தேவர் 
பல தமிழ் நூல்களை நாவலரைக் கொண்டு 


